The Book of Romans (Ch. 9-11) 


Booklet - 31 
Tamil 
ரோமருக்கு எழுதின நிருபம்‌ 
வசனம்‌ வசனமாக 
(பாகம்‌ 8) 
© IBL 2003 
ரோமர்‌ 9- 11 
Cover Credit : Cynthia Kingston 
Printed by 
வேத பாடசாலை For additional booklets write to: 
ர India Bible Literature, 
67, பராக்கா ரோடு 67, Beracah Road, Kilpauk, 
கீழ்ப்பாக்கம்‌ Chennai - 600 010. 
சென்னை - 600 010 Ph: 26425166 Fax: 26428298 


E-mail: ibl.maa@iblchennai.org 


ரோமருக்குப்‌ பவுல்‌ எழுதிய நிருபத்தை வசனம்‌ வசனமாக 
விளக்கும்‌ நான்கு நூல்களின்‌ தொகுப்பில்‌ இது மூன்றாவது நூலாகும்‌. 
எங்கள்‌ வானொலி நிகழ்ச்சிகளைக்‌ கேட்பவர்களுக்காக இந்த நூல்கள்‌ 
தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. பவுலின்‌ ஏவுதல்‌ பெற்ற அனைத்து நிருபங்‌ 
களின்‌ விளக்கவுரைகளை நீங்கள்‌ படிக்க விரும்பினாலும்‌, ரோமருக்கு 
அவர்‌ எழுதிய இந்த நிருபத்தின்‌ விளக்கவுரையைத்‌ துவக்கத்திலிருந்து 
படிக்க விரும்பினாலும்‌, இந்தத்‌ தொகுதியின்‌ முதல்‌ இரண்டு 
நூல்களையும்‌ நீங்கள்‌ படிக்க வேண்டும்‌. எங்களோடு தொடர்புகொண் 
டால்‌ அந்த நூல்களை உங்களுக்கு அனுப்பிவைப்போம்‌. 








அத்தியாயம்‌ ஒன்று 
““தெரிந்துகொள்ளப்படுதலும்‌, கிருபையும்‌'' 
(9:1-33) 


இந்த ஏவுதல்‌ பெற்ற நிருபத்தின்‌ முதல்‌ நான்கு அதிகாரங்களில்‌ 
வுல்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுதல்‌ பற்றிய தனது செய்தியைப்‌ 
£விகளுக்கு எடுத்துக்‌ கூறினார்‌. அடுத்த நான்கு அதிகாரங்களில்‌ 
விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்பட்ட பாவிகள்‌ எவ்வாறு சரியான 
முறையில்‌ வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும்‌ என்று எடுத்துக்‌ 
கூறுகிறார்‌. தங்களுக்காக இயேசுவானவர்‌ செய்த கிரியையை அவர்கள்‌ 
விசுவாசிக்கிறபடியால்‌, தேவன்தாமே அவர்களை நீதிமான்கள்‌ என்று 
அறிவித்திருக்கிறார்‌. 


பவுல்‌ இந்த நான்கு அதிகாரங்களையும்‌ புதிய ஏற்பாட்டிலேயே 
அருமையான ஒரு பகுதியாக முடிக்கிறார்‌. விசுவாசத்தினாலும்‌ 
கிருபையினாலும்‌ நமது வாழ்க்கையில்‌ மகிமையான உண்மையை 
வாழ்ந்துகாட்டும்படி பலப்படுத்தப்பட்டிருக்கிறபடியினால்‌ நம்மால்‌ 
முற்றும்‌ ஜெயங்கொள்ள முடியும்‌ என்று பவுல்‌ உறுதியாக அறிவிக்கிறார்‌. 
































பவுல்‌ கூறுகிறபடி, தேவன்‌ தாம்‌ இரட்சிப்புக்காகத்‌ தெரிந்துகொள்‌ 
ளுகிறவர்களை முன்னறிந்து, முன்குறித்து, அழைத்து, நீதிமானாக்கி, 
மகிமைப்படுத்தியுமிருக்கிறார்‌. நமது ஆவிக்குரிய வெற்றிக்கான திறவு 
கோல்‌ நம்மில்‌ இல்லை. நம்மைக்‌ கிறிஸ்துவில்‌ நீதிமானாக்கி, தமது 
பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுத்தும்‌ நமது பரம பிதாவிடமே 
இருக்கிறது (8:33). எதுவுமே நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவில்‌ 
தேவனுடைய அன்பைவிட்டு நம்மைப்‌ பிரிக்க முடியாது 
என்கிறபடியால்‌, நாம்‌ முற்றும்‌ ஜெயங்‌ கொள்ளுகிறவர்களாக இருக்க 

















3 


முடியும்‌ என்று பவுல்‌ அப்போஸ்தலன்‌ உறுதியாகக்‌ கூறுகிறார்‌. இந்த 
வெற்றி நம்மைச்‌ சார்ந்திருக்கவில்லை. ஆனால்‌ அது கிறிஸ்து மற்றும்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ மூலமாக தேவனால்‌ நமக்குள்‌, நம்மோடு, 
நமக்காகப்‌ பெறப்படுகிறது (ரோமர்‌ 8). 





தேவன்‌ யூதர்களைத்‌ தெரிந்துகொண்டது புதிரான காரியமாகும்‌ 


ரோமர்‌ நிருபத்தின்‌ ஒன்பதாம்‌ அதிகாரம்‌ முழு வேதாகமத்திலும்‌ 
புரிந்துகொள்ளவும்‌ செயல்படுத்தவும்‌ மிகவும்‌ கடினமான பகுதியாகும்‌. 
இஸ்ரவேலுக்காகத்‌ தான்‌ கொண்டுள்ள மெய்யான அன்பையும்‌ 
பாரத்தையும்‌ பவுல்‌ இந்த அதிகாரத்தின்‌ துவக்கத்தில்‌ வெளிப்படுத்து 
கிறார்‌. தனது நிருபங்களில்‌ அவர்‌ தனது அருட்பணி நோக்கத்தை 
அடிக்கடி வெளிப்படுத்துகிறார்‌. “முன்பு யூதர்கள்‌, பின்பு கிரேக்கர்கள்‌” 
(ரோமர்‌ 1:16; அப்‌. 20:21). அவருடைய அருட்பணிப்‌ பயணங்களில்‌ 
அவர்‌ ஒவ்வொரு பட்டணத்தில்‌ நுழையும்போதும்‌, முதலில்‌ யூத 
ஜெபஆலயத்துக்குச்‌ சென்று, அங்குள்ள குருக்களுக்கு “இயேசுவே 
கிறிஸ்து'' என்று திருஷ்டாந்தப்படுத்துவார்‌ (அப்‌. 13:3 முதல்‌; 18:4, 5). 
தனது அருட்பணிச்‌ செயல்திட்டத்தைப்‌ பற்றி அவர்‌ ஒருமுறை 
கூறும்போது, ““யூதரை ஆதாயப்படுத்திக்கொள்ளும்படிக்கு யூதருக்கு 
யூதனைப்‌ போல'' தான்‌ ஆகியிருப்பதாகக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌ 
(1 கொரி. 9:19-22). 



































தனது அன்புக்குரிய மக்களின்‌ இரட்சிப்புக்காகத்‌ தான்‌ சபிக்கப்‌ 
ட்டவனாக ஆகுவதற்கு ஆயத்தமாக இருப்பதாகப்‌ பவுல்‌ குறிப்பிட்‌ 
ருக்கிறார்‌. விசுவாசிகளாகிய நம்மில்‌ பலர்‌, குறிப்பாகப்‌ பெற்றோர்கள்‌ 
ங்கள்‌ பிள்ளைகளில்‌ ஒருவன்‌ விசுவாசத்தைவிட்டு விலகி, அழிவின்‌ 
தையில்‌ செல்லுவதைக்‌ காணும்போது, வேதனையை உணர்ந்திருக்‌ 
றோம்‌. நமது அன்புக்குரியவர்களின்‌ இரட்சிப்புக்காக நமது 
வாழ்க்கையைக்‌ கூடக்‌ கொடுக்க முன்வரும்‌ அளவுக்கு நாம்‌ அவர்களை 
ஆழமாக நேசிக்கிறோம்‌. என்றாலும்‌, நமது அன்புக்குரியவர்களாக 
இராதவர்களில்‌ இழந்துபோன எவருடைய இரட்சிப்புக்காகவாவது நாம்‌ 
நமது சொந்த இரட்சிப்பை விட்டுக்கொடுக்க முன்வருவோமா? 


LEP 





























தான்‌ அப்படி விட்டுக்கொடுக்க முன்வருவதாகப்‌ பவுல்‌ கூறா 
விட்டாலும்‌, கிட்டத்தட்ட அதைப்போன்ற உணர்வை அவர்‌ வெளிப்‌ 
படுத்துகிறார்‌. ““ எனக்கு மிகுந்த துக்கமும்‌ இடைவிடாத மனவேதனையும்‌ 
உண்டாகிறது; நான்‌ சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள்‌ 
உண்மையைச்‌ சொல்லுகிறேன்‌ என்று பரிசுத்த ஆவிக்குள்‌ என்‌ மனச்‌ 
சாட்சியும்‌ எனக்குச்‌ சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என்‌ இனத்‌ 
தாராகிய என்‌ சகோதரருக்குப்‌ பதிலாக நானே கிறிஸ்துவைவிட்டுச்‌ 
சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள்‌ 


4 











இஸ்ரவேலரே. புத்திரசுவிகாரமும்‌, மகிமையும்‌, உடன்படிக்கைகளும்‌, 
நியாயப்பிரமாணமும்‌, தேவாரதனையும்‌, வாக்குத்தத்தங்களும்‌ 
அவர்களுடையவைகளே; பிதாக்கள்‌ அவர்களுடையவர்களே; 
மாம்சத்தின்படி கிறிஸ்துவும்‌ அவர்களில்‌ பிறந்தாரே. இவர்‌ என்றென்‌ 
றைக்கும்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும்‌ மேலான தேவன்‌. 
ஆமென்‌. '' (ரோமர்‌ 9:1-5). 

பிரசங்க மேடையிலிருந்து நூற்றுக்கணக்கானவர்களுக்கோ அல்லது 
வானொலி மூலம்‌ இலட்சக்கணக்கானவர்களுக்கோ, அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தங்கள்‌ இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால்‌ 
நரகத்துக்குச்‌ செல்வார்கள்‌ என்று கூறுவது எளிதான காரியம்தான்‌. 
அவர்களின்‌ நிலைக்காக நாம்‌ சந்தோஷப்படுவதுபோன்ற எண்ணத்தை 
உண்டாக்கும்‌ வகையிலும்‌ இதைக்‌ கூற முடியும்‌. அதே வேளையில்‌ இந்த 
உண்மையை நாம்‌ கண்ணீரோடும்‌ பாரமான இருதயத்தோடும்கூடச்‌ 
சொல்லவும்‌ முடியும்‌. உண்மையில்‌ இந்த இரண்டாவது அணுகுமுறையே 
பலரைக்‌ கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தும்‌. 





யூத மக்களுக்காக - குறிப்பாக, தமஸ்குவுக்குச்‌ செல்லும்‌ பாதையில்‌ 
கிறிஸ்துவைச்‌ சந்திப்பதற்கு முன்பு தர்சு பட்டணத்துச்‌ சவுல்‌ இருந்த அதே 
நிலையில்‌ இருப்பவர்களுக்காக - தனது பாரத்தை வெளிப்படுத்தும்‌ இந்த 
வார்த்தைகளைப்‌ பவுல்‌ எழுதும்போது, அவர்‌ கண்ணீரோடும்‌ பாரமான 
இருதயத்தோடும்‌ இதை எழுதுகிறார்‌. 

யூதர்கள்‌ எவ்வாறு எட்டு வழிகளில்‌ ஆவிக்குரிய பிரகாரமாக 
அதிகச்‌ சிலாக்கியம்‌ பெற்றிருந்தார்கள்‌ என்பதை அவர்‌ சுட்டிக்காட்டு 
கிறார்‌. இதில்‌ முதல்‌ சிலாக்கியத்தை அவர்‌ ““புத்திரசுவிகாரம்‌'” என்று 
குறிப்பிடுகிறார்‌. ரோமக்‌ கலாச்சாரத்தில்‌ தனதுகுமாரன்‌ பதினான்கு 
வயதை எட்டும்போதுதான்‌ தகப்பன்‌ அவனைத்‌ தன்‌ மகனாகக்‌ 
கருதுவான்‌. இந்தச்‌ சட்டபூர்வமான வயதை அவன்‌ எட்டும்போது, ஒரு 
நீதிமன்றத்தில்‌ அவனை அவனுடைய தகப்பன்‌ சட்டபூர்வமான 
மகனாகச்‌ சுவிகாரம்‌ எடுத்துக்கொள்கிறான்‌. இந்தக்‌ கலாச்சாரப்‌ 
பின்னணியிலேயே பவுல்‌ ““புத்திரசுவிகாரம்‌'' என்ற சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்துகிறார்‌. 

தேவன்‌ ஏன்‌ அப்போதிருந்த மக்களிடையே ஆபிரகாமையும்‌ 
அவனுடைய சந்ததியையும்‌ தமது சிறப்பான மக்களாகத்‌ தெரிந்து 
கொண்டார்‌ என்பதற்கான காரணங்களை அவர்மட்டுமே அறிவார்‌. 
தேவன்‌ யூதர்களைத்‌ தெரிந்துகொண்டது நமக்குப்‌ புதிராக இருக்கிறது. 
“ஏன்‌?'' என்ற கேள்வி நமக்குள்‌ எழுகிறது. 



































“தேவன்‌ ஏன்‌ இப்படிச்‌ செய்தார்‌?'' என்று நாம்‌ எதைக்‌ குறித்துக்‌ 
கேள்வியெழுப்பினாலும்‌, இறுதியில்‌ “அது தேவனுக்கு மட்டுமே 


5 


தெரியும்‌!'' என்ற பதிலுக்கே வருகிறோம்‌. தேவன்‌ ஒரு குறிப்பிட்ட 
இனத்தாரையோ, நிறத்தாரையோ அல்லது தேசத்தாரையோ தெரிந்து 
கொள்ளும்போது, அந்த இனத்தார்‌, நிறத்தார்‌ அல்லது தேசத்தார்‌ தாங்கள்‌ 
மேன்மையான மக்கள்‌ என்று நம்புவார்கள்‌. தாம்‌ ஒரு தேவமனிதனாக 
இந்த உலகத்தில்‌ வருவதற்காகத்‌ தேவன்‌ ஒரு சிறப்பான மக்கள்‌ 
கூட்டத்தை உருவாக்கினார்‌. தேவன்‌ தாம்‌ தெரிந்துகொள்கிறவர்களைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌ என்று பழைய ஏற்பாடு முழுவதிலும்‌ கூறப்பட்டிருக்‌ 
கிறது. என்றாலும்‌, பழைய மற்றும்‌ புதிய ஏற்பாடுகளிலிருந்தும்‌, எபிரெய 
வரலாற்றிலிருந்தும்‌, தேவன்‌ தெரிந்துகொண்டாலும்‌ அந்த மக்கள்‌ 
அவரைத்‌ தெரிந்துகொள்ளாமல்‌ இருக்க முடியும்‌ என்பது தெளிவாகிறது. 











யூதர்களின்‌ இரண்டாவது சிலாக்கியம்‌ அவர்களுக்கு மகிமை 
கொடுக்கப்பட்டதாகும்‌. இது ஷேக்கினா என்ற தேவனுடைய பிரசன்னத்‌ 
தைக்‌ குறிப்பிடுகிறது. ஆசரிப்புக்‌ கூடாரமும்‌, சாலொமோனின்‌ 
ஆலயமும்‌ கட்டப்பட்டு, பிரதிஷ்டை செய்யப்பட்டபோது, தேவனுடைய 
ஷேக்கினா மகிமை அவைகளை நிரப்பியது. பகலில்‌ மேகஸ்தம்பமும்‌, 
இரவில்‌ அக்கினிஸ்தம்பமும்‌ இந்த மகிமையின்‌ வெளிப்பாடுகளாக 
இருக்கின்றன. யாத்திராகமம்‌ மற்றும்‌ எண்ணாகம்‌ நூல்கள்‌ கூறுகிறபடி 
இவை இஸ்ரவேலரை வனாந்தரத்தின்‌ வழியாக வழிநடத்தவந்தன. 




















பின்பு தேவன்‌ தம்மால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட மக்களோடு 
செய்துகொண்ட உடன்படிக்கைகளைப்‌ பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. பழைய 
ஏற்பாடும்‌, புதிய ஏற்பாடும்‌, உண்மையில்‌ பழைய மற்றும்‌ புதிய 
உடன்படிக்கைகளாகவே இருக்கின்றன. இந்த இரண்டு பொதுவானதும்‌ 
விரிவானதுமான உடன்படிக்கைகளோடுகூட, தேவன்‌ நோவா, 
ஆபிரகாம்‌, தாவீது என்ற தனிப்பட்டவர்களோடும்கூடத்‌ தமது 
உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக்கொண்டார்‌. 








சீனாய்‌ மலையில்‌ மோசேயின்‌ மூலமாக அற்புதவிதமாக 
இஸ்ரவேலருக்குக்‌ கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணம்‌ 
அடுத்த ஆவிக்குரிய சிலாக்கியம்‌ என்று பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. ரோமர்‌ 
ஏழாம்‌ அதிகாரத்தின்‌ விளக்கவுரையின்‌ துவக்கத்தில்‌ பயபக்தியுள்ள 
யூதர்கள்‌ நியாயப்பிரமாணத்தை எவ்வளவாக நேசித்தார்கள்‌ என்பதை 
நான்‌ குறிப்பிட்டிருக்கிறேன்‌. இந்த மேன்மையான நிருபத்தில்‌, 
தேவனுடைய நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்டதின்‌ காரணத்தைப்‌ 
பவுல்‌ ஒழுங்குரீதியாக எடுத்துக்‌ கூறுகிறார்‌. தான்‌ யாருக்காகப்‌ பாரம்‌ 
கொண்டிருக்கிறாரோ, யாருக்காகப்‌ பெரும்பாலும்‌ இந்த நிருபத்தை 
எழுதியிருக்கிறாரோ, அந்த யூதர்களின்‌ வாழ்க்கையில்‌ இந்த நியாயப்‌ 
பிரமாணத்தின்‌ நோக்கம்‌ நிறைவேறவில்லை என்பதே அவருக்கு 
அதிகமான மனபாரத்தைக்‌ கொடுத்தது. 




















6 


நியாயப்பிரமாணம்‌ மற்றும்‌ மோசேயின்‌ ஊழியத்தின்‌ மிக 
முக்கியமான பரிமாணத்தைப்‌ பவுல்‌ ““தேவாராதனை'' என்று குறிப்பிடு 
கிறார்‌. இது யாத்திராகமத்தில்‌ தேவன்‌ '“ஆசரிப்புக்‌ கூடாரத்தைப்‌'” பற்றிக்‌ 
கொடுத்துள்ள விரிவான மற்றும்‌ திட்டவட்டமான விவரங்களைக்‌ 
குறிப்பிடுகிறது. இந்த விவரங்கள்‌ மற்றும்‌ லேவியராகமத்தில்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ள வழிபாட்டு முறைமைகள்‌ மூலமாக, ஒரு பரிசுத்த தேவனை 
எப்படி அணுகுவது, ஆராதிப்பது என்று தேவன்‌ தாம்‌ தெரிந்துகொண்ட 
மக்களுக்குக்‌ காட்டினார்‌. 














பிறகு பவுல்‌ வாக்குத்தத்தங்களைக்‌ குறிப்பிடுகிறார்‌. தேவனுக்கும்‌ 
இஸ்ரவேலருக்கும்‌ இடையேயுள்ள உறவில்‌ இவை முக்கிய பங்கு 
வகித்தன. தேவன்‌ தாம்‌ செய்யும்‌ எந்தக்‌ கிரியைக்கும்‌ முன்னால்‌ ஒரு 
வாக்குத்தத்தத்தைக்‌ கொடுக்கிறார்‌. தேவன்‌ ஆபிரகாமுக்கும்‌ அவன்‌ 
சந்ததிக்கும்‌ ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம்‌ பண்ணுவதை நாம்‌ 
பார்க்கிறோம்‌. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்‌ குமாரன்‌ என்று அழைக்கப்படு 
கிறான்‌. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கும்படி 
அறைகூவல்‌ விடுக்கப்படுகிறது. இந்த மக்களின்‌ பிதாவாகிய ஆபிரகாம்‌ 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தபடியால்‌ விசவாசத்திற்கு 
வாழும்‌ எடுத்துக்காட்டாகக்‌ கருதப்படுகிறான்‌. 




















பிதாக்களைப்‌ பவுல்‌ அடுத்த சிலாக்கியமாகக்‌ குறிப்பிடுவது 
பொருத்தமானதே. ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது 
ஆகியோர்‌ ஒரு திரளான மக்கள்‌ கூட்டத்திற்குப்‌ பிதாக்களாக 
இருக்கும்படி தேவனால்‌ அழைக்கப்பட்டு, பலப்படுத்தப்பட்டார்கள்‌. 
அவர்கள்‌ இந்த மக்கள்‌ கூட்டத்தை ஒரு தேசமாகக்‌ கட்டியெழுப்பி, 
அவர்களை வழிநடத்தினார்கள்‌. இந்தப்‌ பிதாக்கள்‌ தேவனால்‌ 
இஸ்ரவேலருக்குக்‌ கொடுக்கப்பட்ட அசாதாரணமான ஆவிக்குரிய 
சிலாக்கியம்‌ என்று பவுல்‌ கருதுகிறார்‌. 




















தேவனால்‌ இஸ்ரவேலருக்குக்‌ கொடுக்கப்பட்ட ஆறாவதும்‌, மிக 
மேன்மையானதுமான ஆவிக்குரிய சிலாக்கியம்‌, அவர்களின்‌ மூலமாக 
உலகத்துக்கு இரட்சகர்‌ கொடுக்கப்பட்டதாகும்‌. இவர்மூலமாக உலகத்தார்‌ 
மீதான தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. இந்தத்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்ட மக்களின்‌ மூலமாக யூதர்களும்‌ புறஜாதியாரும்‌ 
இரட்சிப்பைப்‌ பெறுவது சாத்தியமாயிற்று. இஸ்ரவேலின்‌ மூலமாகத்‌ 
தேவன்‌ மாம்சமாகி, இந்த உலகத்தில்‌ முப்பத்து மூன்று ஆண்டுகள்‌ 
வாழ்ந்தார்‌. பவுல்‌ இஸ்ரவேலர்‌ பெற்ற இந்த ஆறு சிலாக்கியங்களையும்‌ 
குறிப்பிட்டு முடிக்கும்போது, இயேசுவானவர்‌ யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ 
தாம்‌ தேவனாக இருப்பதை மீண்டும்‌ மீண்டும்‌ உரிமை கொண்டாடிய 
தைத்‌ தெளிவாக நிரூபிக்கும்‌ வகையில்‌ பவுல்‌ இவ்வாறு எழுதியிருக்‌ 





























7 


கிறார்‌: “கிறிஸ்துவும்‌ அவர்களில்‌ பிறந்தாரே. இவர்‌ என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும்‌ மேலான தேவன்‌'' (9:5). 
தேவன்‌ தோற்றுப்போனாரா? 

““தேவவசனம்‌ அவமாய்ப்‌ போயிற்றென்று சொல்லக்கூடாது; 
ஏனென்றால்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எல்லாரும்‌ இஸ்ரவேலரல்லவே; 
அவர்கள்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியாரானாலும்‌ எல்லாரும்‌ பிள்ளை 
களல்லவே; ஈசாக்கினிடத்தில்‌ உன்‌ சந்ததி விளங்கும்‌ என்று சொல்லி 
யிருக்கிறதே. அதெப்படியென்றால்‌, மாம்சத்தின்படி பிள்ளைகளான 
வர்கள்‌ தேவனுடைய பிள்ளைகளல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளை 
களானவர்களே அந்தச்‌ சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள்‌. அந்த 
வாக்குத்தத்தமான வார்த்தையாவது: குறித்த காலத்திலே வருவேன்‌, 
அப்பொழுது சாராள்‌ ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌ என்பதே” (9:6-9). 

பவுலைப்‌ பொருத்தவரையில்‌, யூதனாக இருப்பது வெறுமனே 
தற்செயலாகப்‌ பிறந்தது மட்டுமல்ல. யூதப்‌ பெற்றோருக்குப்‌ 
பிறந்ததினாலே அவர்கள்‌ மெய்யான இஸ்ரவேலராகிவிட மாட்டார்கள்‌. 
யூதராக இருப்பது என்பது ஒரு தேசத்தாராக இருப்பது மட்டுமல்ல. 
ஆபிரகாமின்‌ மெய்யான சந்ததியாக இருப்பது ஒரு அழைப்பாகும்‌. 
வேதாகமத்தில்‌ அடிக்கடி பயன்படுத்தப்படும்‌ '“மாம்சம்‌'' என்ற சொல்‌ 
தேவனுடைய உதவியைப்‌ பெறாத மானிட இயல்பு'' என்று நான்‌ 
ஏற்கெனவே குறிப்பிட்டிருக்கிறேன்‌. தேவனுடைய இயல்புக்கு 
அப்பாற்பட்ட கிரியை தேவைப்படாமல்‌ பிறந்த எவரும்‌ மெய்யான 
இஸ்ரவேலர்‌ அல்ல என்று பவுல்‌ கூறுகிறார்‌. விசவாசத்தினால்‌ 
நீதிமானாக்கப்பட்டு, கிரியையினால்‌ சம்பாதிக்க முடியாத நீதியைக்‌ 
கிறிஸ்து சிலுவையில்‌ செய்த கிரியையின்மேலுள்ள விசுவாசத்தினால்‌ 
பெறும்‌ எவரும்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியாக இருக்கிறார்கள்‌. கலாத்தியருக்‌ 
கும்‌ அவர்‌ இதே சத்தியத்தை எழுதியிருக்கிறார்‌ (கலா. 3:29). 

அதிகமான ஆவிக்குரிய சிலாக்கியத்தைப்‌ பெற்றால்‌ அதிகமான 
ஆவிக்குரிய பொறுப்பும்‌ இருக்கிறது. இதுவே அப்போஸ்தலனின்‌ 
இருதயத்தில்‌ வேதனையை உண்டாக்கியது. இஸ்ரவேலர்‌ இவ்வளவு 
சிலாக்கியங்களைப்‌ பெற்றிருந்தாலும்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்‌ 
பட்டவர்களாக இருப்பதைத்‌ தாங்கள்‌ தெரிந்துகொள்ளாமல்‌ மேசியாவும்‌ 
இரட்சகருமானவரைப்‌ புறக்கணித்தார்கள்‌. பவுல்‌ தெரிந்துகொள்ளப்‌ 
படுதலைப்‌ பற்றிப்‌ போதிக்கும்‌ இந்த மூன்று அதிகாரங்களின்‌ துவக்கத்தில்‌, 
யூதர்கள்‌ தேவனால்‌ தெரிந்தெடுக்கப்பட்டது தங்கள்‌ இரட்சிப்புக்காக 
அவர்கள்‌ தேவனையும்‌ அவருடைய அருளையும்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
அவர்களுடைய திறனையோ அல்லது பொறுப்பையோ மட்டுப்படுத்தி 
விடவில்லை என்று அவர்‌ தெளிவாகப்‌ போதிக்கிறார்‌. 






























































8 


இந்த மூன்று விரிவான அதிகாரங்களில்‌ (9-11), தேவன்‌ 
முன்குறிக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, இரட்சிப்பின்‌ மூலமாக நீதிமானாக்‌ 
கப்பட்டு, மகிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களைத்‌ தெரிந்துகொள்ளுகிறார்‌ 
என்பதைக்‌ காட்டப்‌ பவுல்‌ இஸ்ரவேலை மேன்மையான எடுத்துக்‌ 
காட்டாக எடுத்துக்கொள்கிறார்‌. வேதாகமத்தின்‌ மாபெரும்‌ முரண்படு 
உண்மைகளில்‌ ஒன்றாக, “மனிதனின்‌ சுயாதீன சித்தத்துக்கும்‌”' 
இஸ்ரவேலை அவர்‌ ஒரு எடுத்துக்காட்டாகப்‌ பயன்படுத்தி, நாம்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ சுயாதீனத்தைப்‌ பெற்றுள்ள சிருஷ்டிகளாக 
இருக்கிறோம்‌ என்பதைக்‌ காட்டுகிறார்‌. 














முரண்படு உண்மை (081௨0௦) என்பது ஒன்றுக்கொன்று 
முரண்பாடாக இருப்பதுபோலத்‌ தோன்றும்‌ இரண்டு சத்தியங்களாகும்‌. 
ஆனால்‌ நமது சிந்தனைகளும்‌ வழிகளும்‌ தேவனுடைய சிந்தனைக்கும்‌ 
வழிக்கும்‌ இசைவாக இருக்கும்போது அவை முரண்படவில்லை 
என்பதை நாம்‌ கண்டுகொள்வோம்‌. இஸ்ரவேல்‌ சுயாதீன சித்தத்துக்கும்‌ 
தெரிந்துகொள்ளப்படுதலுக்கும்‌ எடுத்துக்காட்டாக இருப்பது 
வேதாகமத்தின்‌ மிகப்பெரிய முரண்படு உண்மையாக இருக்கிறது. 
அப்போஸ்தலர்கள்‌ இயேசுகிறிஸ்துவை விசுவாசித்துப்‌ பின்பற்றுவதைத்‌ 
தெரிந்துகொள்ளுவதை நாம்‌ சுவிசேஷத்தில்‌ வாசிக்கும்போது இந்த 
முரண்படு உண்மையைக்‌ காண்கிறோம்‌. என்றாலும்‌, மூன்று வருடங்கள்‌ 
அவர்கள்‌ அவரைப்‌ பின்பற்றிய பிறகு மேலறையில்‌ அவர்‌ அவர்களிடம்‌ 
“நீங்கள்‌ என்னைத்‌ தெரிந்துகொள்ளவில்லை, நான்‌ உங்களைத்‌ 
தெரிந்துகொண்டேன்‌” ' என்று கூறுகிறார்‌ (யோவான்‌ 15:16). 


























வேதாகமத்தின்படி தேவன்‌ நம்மை இரட்சிக்கப்படுவதற்காகத்‌ 
தெரிந்துகொள்ளுகிறார்‌ என்றாலும்‌, நாம்‌ இரட்சிக்கப்படுவதைத்‌ தெரிந்து 
கொள்ளும்போது, நமது அரைகுறை அறிவில்‌ இது அல்லது அது 
எதுவானாலும்‌ சரி என்று நினைக்கிறோம்‌. நாம்‌ தேவனையும்‌ 
இரட்சிப்பையும்‌ தெரிந்துகொள்ளுகிறோம்‌, அல்லது தேவன்‌ நம்மைத்‌ 
தெரிந்துகொள்ளுகிறார்‌. நம்மால்‌ இதைப்‌ புரிந்துகொள்ள முடியா 
விட்டாலும்‌, தேவனே நம்மைத்‌ தெரிந்துகொள்ளுகிறார்‌. ஆனால்‌ அதே 
வேளையில்‌ நாம்‌ நமது தெரிந்துகொள்ளும்‌ சுயாதீனத்தைப்‌ பயன்படுத்தி 
தேவனையும்‌ இரட்சிப்பையும்‌ தெரிந்துகொள்ளுகிறோம்‌. ஒன்றுக்‌ 
கொன்று எதிராகவும்‌ முரண்பாடாகவும்‌ தோன்றும்‌ இவை 
உண்மையானவை என்பதை நாம்‌ ஒப்புக்கொண்டேயாக வேண்டும்‌. 
ஏனென்றால்‌ இவை இரண்டுமே உண்மையானவை என்று வேதாகமம்‌ 
தெளிவாகப்‌ போதிக்கிறது. 












































இந்தப்‌ பார்வையோடு நாம்‌ இப்போது வேதாகமத்தின்‌ இந்தக்‌ 
கடினமான பகுதியை ஆய்வுசெய்ய ஆயத்தமாக இருக்கிறோம்‌. 


9 


““இதுவுமல்லாமல்‌, நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும்‌ 
ஒருவனாலே ரெபெக்காள்‌ கர்ப்பவதியானபோது, பிள்ளைகள்‌ இன்னும்‌ 
பிறவாமலும்‌, நல்வினை தீவினை ஒன்றும்‌ செய்யாமலுமிருக்கையில்‌, 
தேவனுடைய தெரிந்துகொள்ளுதலின்படியிருக்கிற அவருடைய 
தீர்மானம்‌ கிரியைகளினாலே நிலைநிற்காமல்‌ அழைக்கிறவராலே நிலை 
நிற்கும்படிக்கு, மூத்தவன்‌ இளையவனுக்கு ஊழியஞ்செய்வான்‌ என்று 
அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபைச்‌ சிநேகித்து, 
ஏசாவை வெறுத்தேன்‌ என்றும்‌ எழுதியிருக்கிறது'' (வச. 10-13). 


இந்த அதிகாரத்தில்‌ பவுல்‌ எழுதியிருப்பதின்‌ அடிப்படையில்‌, 
தேவன்‌ இப்படிச்‌ செய்திருக்க வேண்டும்‌ என்று நாம்‌ நினைக்கிறபடி அவர்‌ 
நடக்கவில்லை. நாம்‌ வழக்கமாக அவரைக்‌ குறித்துச்‌ சிந்திக்கும்‌ 
வழிகளிலிருந்து அவர்‌ நம்மை வலுக்கட்டாயமாக வெளியே 
இழுக்கிறார்‌. நாம்‌ தேவனை ஒரு மனிதனைப்போல நினைக்கிறோம்‌. 
நாம்‌ தேவனாக இருந்தால்‌ என்ன செய்வோமோ அதை அவர்‌ செய்வார்‌ 





என்று எதிர்பார்க்கிறோம்‌. பூமியைவிட வானம்‌ எவ்வளவாக 
உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாகத்‌ தேவனுடைய சிந்தனைகளும்‌ 
செயல்களும்‌, நமது சிந்தனைகள்‌ மற்றும்‌ செயல்களைவிட உயர்ந்திருக்‌ 
கின்றன என்று அவர்‌ ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ மூலமாகக்‌ கூறி நம்மை 
எச்சரிக்கிறார்‌ (ஏசாயா 55:8). 








உலகம்‌ தட்டையானது என்று எல்லோரும்‌ ஒப்புக்கொண்டிருந்த 
காலமும்‌ உண்டு. விசுவாசிகள்‌ அதற்கு வேதாகம ஆதாரங்களையும்‌ 
கூறினார்கள்‌. இப்போது இது உண்மையல்ல என்று நாம்‌ அறிந்திருக்‌ 
கிறோம்‌. பூமி உருண்டையானது என்றும்‌, அது தன்னுடைய அச்சில்‌ 
சுற்றியபடியே சூரிய மண்டலத்தைச்‌ சுற்றிவருகிறது என்றும்‌, 
பிரபஞ்சத்தில்‌ இந்தச்‌ சூரிய மண்டலத்தைப்‌ போலவே அநேக மண்டலங்‌ 
கள்‌ இருக்கின்றன என்றும்‌ நாம்‌ இப்போது அறிந்திருக்கிறோம்‌. இது அந்த 
வேளையில்‌ சில விசுவாசிகளை அசெளகரிய உணர்வுக்குள்‌ கொண்டு 
வந்தது. ஏனென்றால்‌ வேதாகமம்‌ இதற்கு விரோதமாகப்‌ போதிக்கிறது 
என்று அவர்கள்‌ உறுதியாக எண்ணினார்கள்‌. 




















நாம்‌ வாழும்‌ இந்த உலகத்தைக்‌ குறித்த நமது பார்வையையும்‌, 
வாழ்க்கைத்‌ தத்துவத்தையும்‌. தேவனைப்பற்றிய நமது கருத்தையும்‌ 
நாமே நமது மனதில்‌ உருவாக்கிக்கொண்டு, சிறுசிறு கற்பனையான 
பெட்டிகளில்‌ அவைகளை அடைத்துவைத்திருக்கிறோம்‌. என்றாலும்‌, 
வேதாகமத்தில்‌ நாம்‌ சந்திக்கும்‌ தேவன்‌, வேதாகமத்தை எழுதிய ஜீவ 
வார்த்தையானவர்‌, எப்போதுமே நமது சிறு பெட்டிக்குள்‌ பொருந்தி 
வருவார்‌ என்று கூற முடியாது.அவர்‌ ஒரு பெட்டிக்குள்‌ அடைத்துவைக்க 
முடியாத அளவு பெரிய தேவனாக இருக்கிறபடியால்‌ அடிக்கடி 





10 


பெட்டியைக்‌ கிழித்துக்கொண்டு வெளியே வருவதில்‌ அவர்‌ சந்தோஷப்‌ 
படுவதுபோலத்‌ தோன்றுகிறது. 

நாம்‌ அவரைக்‌ குறித்துச்‌ சிந்தித்து, அவரை அறிய முயலும்போது, 
அவர்‌ இப்படித்தான்‌ செய்வார்‌ என்று சொல்ல முடியாத அளவில்‌ 
செயல்பட்டு, நம்மைக்‌ குழப்பத்தில்‌ ஆழ்த்தி, நமது குறுகிய சிந்தனைகளை 
விட்டு நம்மைப்‌ பலவந்தமாக வெளியே இழுக்கிறார்‌. ஏசாயா நமக்கு 
எச்சரிப்பு விடுப்பதுபோல, தேவன்‌ ஒரு மனுஷன்‌ அல்ல (ஏசாயா 55:8). 
நாம்‌ சிந்திப்பதுபோலவோ செயல்படுவதுபோலவோ அவர்‌ நடந்து 
கொள்வதில்லை. இந்த அதிகாரத்தில்‌ நாம்‌ நுழைவதற்கு முன்பாக நாம்‌ 
ஏசாயா கூறும்‌ இந்தப்‌ பார்வையைப்‌ பெற வேண்டும்‌. தேவனைப்‌ 
புரிந்தகொள்வதையோ, அவர்‌ ஏன்‌ சில காரியங்களைச்‌ செய்கிறார்‌, ஏன்‌ 
தாம்‌ செய்யும்படி தீர்மானிக்கும்‌ செயல்களை இந்த வழியில்‌ செய்கிறார்‌ 
என்பதை அறிந்துகொள்வதையோ எதிர்பார்க்கக்‌ கூடாது. 



































பவுலின்‌ இந்த இறையியல்‌ சாதனையான நிருபத்தின்‌ ஒன்பது, 
த்து, பதினொன்றாம்‌ அதிகாரங்களை வாசிக்கும்போது, நாம்‌ 
ஏசாயாவில்‌ வெளிப்படுத்தப்படும்‌ தேவனைக்‌ குறித்த இந்தப்‌ 
ரஈர்வையை நினைவில்‌ வைத்திருக்க வேண்டும்‌. இந்த மூன்று 
அதிகாரங்களில்‌ பவுல்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுவதை 
இஸ்ரவேலோடு பொருத்திக்‌ காண்பிக்கிறார்‌. தேவன்‌ மனிதனைத்‌ 
தெரிந்துகொள்ளுவதற்கும்‌ மனிதன்‌ தனது சுயாதீன சித்தத்தினால்‌ 
தேவனைத்‌ தெரிந்துகொள்ளுவதற்கும்‌ பவுல்‌ இஸ்ரவேலை எடுத்துக்‌ 


காட்டாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 














தெரிந்துகொள்ளுதல்‌ மற்றும்‌ கிருபையின்‌ மூன்று கொள்கைகள்‌ 


நாம்‌ இந்த ஒன்பதாம்‌ அதிகாரத்தை ஆய்வுசெய்யும்போது, 
கிருபையின்‌ மூன்று கொள்கைகளைப்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்று 
பவுல்‌ எதிர்பார்க்கிறார்‌. இரட்சிப்பு மரபுரிமையாகச்‌ சுதந்தரிக்கப்படுவ 
தில்லை என்பது முதலாவது கொள்கையாகும்‌. நாம்‌ பயபக்தியுள்ள 








விசுவாசிகளான பெற்றோருக்குப்‌ பிறந்தவர்கள்‌ என்று வைத்துக்‌ 
கொள்வோம்‌. அவர்கள்‌ நமக்கு வேதவசனங்களைப்‌ போதித்திருக்கிறார்‌ 
கள்‌. நல்லதொரு சபைக்கு அழைத்துச்‌ செல்லுகிறார்கள்‌. பாலர்‌ வகுப்பு 
முதல்‌ கல்லூரி வரை கிறிஸ்தவக்‌ கல்வி நிறுவனங்களிலேயே நமக்குக்‌ 
கல்வி புகட்டியிருக்கலாம்‌. நாம்‌ ஆவிக்குரிய பிரகாரமாகச்‌ சிலாக்கியம்‌ 
பெற்றவர்களாக இருக்கிறோம்‌. நாம்‌ நமது ஆவிக்குரிய பாரம்பரியத்‌ 
துக்காகவும்‌, நாம்‌ மரபுரிமையாகப்‌ பெற்றுள்ள ஆவிக்குரிய சிலாக்கியங்‌ 
களுக்காகவும்‌ கணக்குக்கொடுக்க வேண்டியவர்களாகவும்‌ பொறுப்‌ 
பேற்க வேண்டியவர்களாகவும்‌ இருக்கிறோம்‌. ஆனால்‌, இதனால்‌ 
எல்லாம்‌ நாம்‌ இரட்சிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட முடியாது. 


11 




















தேவனுக்குப்‌ பிள்ளைகள்‌ மட்டுமே இருக்கிறார்கள்‌, பேரப்‌ பிள்ளைகள்‌ 
இல்லை! இரட்சிப்பு மரபுரிமையாகச்‌ சுதந்தரிக்கப்படுவதில்லை என்பது 
தெரிந்துகொள்ளுதல்‌ மற்றும்‌ கிருபை குறித்த பவுலின்‌ முதலாவது 
ஆவிக்குரிய கொள்கையாகும்‌. 





இரட்சிப்பு என்பது நாம்‌ நமது வாழ்க்கையைத்‌ தேவனுக்கு ஒப்புக்‌ 
கொடுப்பதைத்‌ தெரிந்துகொள்ளுவதை மட்டுமல்ல, தேவன்‌ நம்மைத்‌ 
தெரிந்துகொள்ளுவதையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டிருக்கிறது என்பது 
ப 
ய 





வுல்‌ இந்த அதிகாரத்தில்‌ உறுதிப்படுத்தும்‌ இரண்டாவது கொள்கை 
£கும்‌. எல்லாம்‌ நமது கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது என்று நாம்‌ நம்ப 
விரும்புகிறபடியால்‌ இந்த இரண்டாவது கொள்கையை எதிர்த்துப்‌ 
போராடுகிறோம்‌. இந்தக்‌ கொள்கை உண்மையாக இருக்குமானால்‌, 
கட்டுப்படுத்தல்‌ தேவனுடைய கரங்களில்‌ இருக்கிறது - இவ்வாறு 
கட்டுப்படுத்துவதை இழந்துபோவதை நாம்‌ விரும்புவதில்லை. 
இரட்சிப்பு நாம்‌ நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா அல்லது நாம்‌ 
நற்கிரியைகளைச்‌ செய்கிறோமா அல்லது கெட்ட செயல்களைச்‌ செய்‌ 
கிறோமா என்பதைச்‌ சார்ந்திருக்கவில்லை என்பது பவுல்‌ உறுதிப்படுத்தும்‌ 
மூன்றாவது ஆவிக்குரிய கொள்கையாகும்‌. பவுல்‌ யாக்கோபு ஏசாவின்‌ 
வரலாற்றுபூர்வமான எடுத்துக்காட்டைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
ரெபெக்காளின்‌ கர்ப்பத்தில்‌ இருந்த இந்த இரட்டைப்‌ பிள்ளைகளில்‌ 
எவரும்‌ நன்மையோ அல்லது தீமையோ செய்ததில்லை என்றாலும்‌, 
தேவன்‌ யாக்கோபை நேசித்து அவனைத்‌ தெரிந்துகொண்டார்‌ என்றும்‌, 
ஏசாவை அவர்‌ வெறுத்து அவன்‌ யாக்கோபுக்கு ஊழியம்செய்ய 
வைத்தார்‌ என்றும்‌ பார்க்கிறோம்‌. 












































சொல்லணி (11ஐப௦ ௦715060011) மட்டுமே என்பதை நாம்‌ புரிந்துகொள்‌ 
வேண்டும்‌. அதாவது, அவர்‌ யாக்கோபிடம்‌ அன்புகாட்டியது 
ஏசாவுக்குக்‌ கிருபையளிக்க மறுத்ததும்‌ அவர்‌ ஏசாவை வெறுப்பது 
போலாயிற்று. இயேசுவானவரும்‌ இதே வகைப்பட்ட சொல்லணியைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. ஒப்படைப்புக்கான அழைப்பை அவர்‌ விடுக்கும்‌ 





தேவன்‌ ஏசாவை வெறுத்தார்‌ என்று நாம்‌ வாசிக்கும்போது, அது 
ள 
ம்‌, 














போது, தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ மனைவியையும்‌ பிள்ளைகளை 
யும்‌ சகோதரரையும்‌ சகோதரிகளையும்‌, தன்‌ ஜீவனையும்‌ ““வெறுக்காத'' 
ஒருவன்‌ தமக்குச்‌ சீஷனாக இருக்க முடியாது என்று அவர்‌ கூறுகிறார்‌ 
(லூக்கா 14:26). என்றாலும்‌, நாம்‌ நமது பெற்றோரை நேசிக்க வேண்டும்‌ 
என்றும்‌ (யாத்‌. 20:12), அனைவரிடமும்‌ அன்புகாட்ட வேண்டும்‌ என்றும்‌ 
(1 யோவான்‌ 4:7-21) வேதாகமம்‌ தெளிவாகக்‌ கூறுகிறது. தம்மீதான 
நமது அன்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும்‌ என்றும்‌, ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது வேறு எவர்மீதுமுள்ள நமது உணர்வுகள்‌ வெறுப்பது 














12 


போலத்‌ தோன்ற வேண்டுமென்றே இயேசுவானவர்‌ கூறியிருக்கிறார்‌. 
அந்தக்‌ கலாச்சாரத்தில்‌ இது சாதாரணமான சொல்லணியாக இருந்தது. 


டாக்டர்‌ அயன்சைட்‌ என்ற அமெரிக்க வேதாகம வல்லுநரிடம்‌ 
சென்ற ஒரு பெண்மணி “டாக்டர்‌ அயன்சைட்‌, 'யாக்கோபைச்‌ சிநேகித்து 
ஏசாவை வெறுத்தேன்‌' என்று தேவன்‌ சொல்லுவதாகப்‌ பவுல்‌ கூறுவதை 





என்னால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை'' என்று கூறினாள்‌. “எனக்கும்‌ 
இந்த வசனம்‌ பிரச்சினையாகத்தான்‌ இருக்கிறது. தேவனால்‌ எப்படி 
'யாக்கோபைச்‌ சிநேகித்தேன்‌' என்று கூற முடிந்தது என்பதைத்‌ தான்‌ 
என்னால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை'' என்று அயன்சைட்‌ பதிலளித்‌ 
தார்‌. 











தந்திரமும்‌ சூதும்‌ நிறைந்த இந்த யாக்கோபின்‌ வாழ்க்கையை நாம்‌ 
ரர்க்கும்போது, அவன்‌ எப்படித்‌ தனது பெயருக்கேற்ப - அவனுடைய 
பெயரின்‌ அர்த்தம்‌ ““மோசம்போக்குபவன்‌'' என்பதாகும்‌ - நடந்து 
கொண்டான்‌ என்பதை அறிகிறோம்‌. டாக்டர்‌ அயன்சைட்‌ ஏன்‌ அப்படிப்‌ 
திலளித்தார்‌ என்பதை நம்மால்‌ புரிந்துகொள்ள முடிகிறது. இந்த 
நிருபத்தின்‌ ஐந்தாம்‌ அதிகாரத்தில்‌, நாம்‌ அவபக்தியுள்ளவர்களாகவும்‌, 
£விகளாகவும்‌, தேவனுக்கு விரோதிகளாகவும்‌ இருந்தபோதே தேவன்‌ 
தமது இரட்சிப்புக்காகக்‌ கிறிஸ்துவை அளித்துத்‌ தமது அன்பைக்‌ 
காட்டினார்‌ என்று பவுல்‌ வியப்போடு கூறுகிறார்‌. தேவனால்‌ எப்படி 
யாக்கோபைச்‌ சிநேகிக்க முடிந்தது, பாவிகளாகிய நம்மை நேசித்துக்‌ 
கிறிஸ்துவின்‌ மூலமாக இரட்சிக்க முடிந்தது என்பது நமக்கு வியப்பளிக்‌ 
கிறது. 



































இந்தப்‌ பகுதியைக்‌ குறித்த இரண்டாவது பார்வை, நாம்‌ “தெரிந்து 
கொள்ளுதல்‌' என்ற கருத்தின்மீதே நமது முழுப்‌ பார்வையையும்‌ 
வைக்கும்போது, இங்கேயுள்ள போதனையின்‌ அழுத்தத்தைக்‌ காணத்‌ 
தவறுகிறோம்‌ என்பதாகும்‌. இந்தக்‌ கடினமான அதிகாரத்தில்‌ பவுல்‌ 
போதிக்கும்‌ மையமானதும்‌ அடிப்படையானதுமான சத்தியத்தை நாம்‌ 
முதலில்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. அதன்பிறகு தெரிந்து 
கொள்ளுதலைப்‌ பற்றிப்‌ பார்ப்போம்‌. இரட்சிப்பு என்பது நற்கிரியை 
களால்‌ சம்பாதிக்கப்படுவதில்லை, அது தேவ கிருபையினால்‌ அருளப்‌ 
படும்‌ ஈவு என்ற இந்த நிருபத்தின்‌ மையமான கருப்பொருளை எடுத்துக்‌ 
காட்டவே பவுல்‌ ''தெரிந்துகொள்ளுதலை'' இந்த அதிகாரத்தில்‌ 
வலியறுத்துகிறார்‌. 






































இரட்டைப்‌ பிள்ளைகளான யாக்கோபும்‌ ஏசாவும்‌ எந்த 

நற்கிரியையோ அல்லது மோசமான செயலையோ செய்வதற்கு 

முன்பாகவே தேவன்‌ யாக்கோபை இரட்சிப்புக்காகத்‌ தெரிந்து 

கொண்டார்‌. அவனுடைய நற்கிரியைக்காக அவர்‌ அவனைத்‌ தெரிந்து 
13 





கொள்ளவில்லை. அவர்‌ அவனிடம்‌ அன்புகாட்டியபடியால்‌ அவனைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. தேவன்‌ வேண்டுமென்றே யாக்கோபைத்‌ தெரிந்து 
கொண்டாரா என்ற கேள்வி எழுகிறது. தேவன்‌ மெய்யாகவே இரட்சிப்புக்‌ 
காக, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒருசிலரைத்‌ தெரிந்துகொள்ளுகிறாரா? 
ஒருவகையில்‌ பார்த்தால்‌, தேவன்‌ யூதர்களைத்‌ தெரிந்துகொண்ட 
படியால்‌, பழைய ஏற்பாடு அதையே நமக்கு வலியுறுத்திக்‌ கூறுகிறது. 





இதில்‌ இரண்டு பிரச்சினைகள்‌ இருக்கின்றன. நமது இரட்சிப்பைக்‌ 
குறித்த கட்டுப்பாடு நம்மிடமே இருக்கிறது என்று நம்புவதற்கே நாம்‌ 
விரும்புகிறோம்‌. தேவன்‌ சிலரைத்‌ தெரிந்துகொண்டு, சிலரைத்‌ தெரிந்து 
கொள்ளாமலிருப்பது நமக்கு நியாயமாகப்‌ படவில்லை. 


நாம்‌ நமது இரட்சிப்புக்காக நமது சொந்தத்‌ தெரிந்துகொள்ளு 
தலையோ அல்லது கிரியைகளையோ சார்ந்திராமல்‌, கிருபையையும்‌ 
தேவனுடைய தெரிந்துகொள்ளுதலையும்‌, நமது இரட்சிப்புக்காகச்‌ 
சிலுவையில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ கிரியையையுமே சார்ந்திருக்க 
வேண்டும்‌ என்பதையே பவுல்‌ தெளிவாக வலியுறுத்துகிறார்‌. என்றாலும்‌, 
பவுல்‌ இந்த முரண்படு உண்மையையும்‌ குறிப்பிடுகிறார்‌: நாம்‌ தேவனால்‌ 
தெரிந்துகொள்ளப்படுவதே உண்மை என்றாலும்‌, கிறிஸ்துவை நமது 
இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, விசுவாசத்தின்மூலம்‌ நீதிமானாக்கப்படு 
வதை நாம்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌; இவ்வாறு தேவனால்‌ தெரிந்து 
கொள்ளப்படுவதை நாம்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 























நாம்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தை நன்றாக அறிந்திருப்‌ 
போமானால்‌, பவுல்‌ இங்கே போதிப்பதை ஏன்‌ தீவிரமான பரிசேயர்‌ 
களால்‌ கிரகித்துக்கொள்ள முடியவில்லை என்பதை அறிந்துகொள்‌ 
வோம்‌. தர்சு பட்டணத்துச்‌ சவுலைப்போலப்‌ பயபக்தியான பரிசேயர்கள்‌ 
வேதாகமத்தின்‌ முதல்‌ ஐந்து நூல்களை மனப்பாடம்‌ செய்தார்கள்‌. இன்று 
விசுவாசிகளில்‌ பலர்‌ இந்த நூல்களை முழுவதுமாக வாசிப்பதுகூடக்‌ 
கிடையாது. இவை தேவனுடைய வார்த்தைக்கு அஸ்திபாரங்களாகவும்‌ 
மூலைக்கற்களாகவும்‌ இருக்கின்றன. எனவே பயபக்தியான யூதர்கள்‌ 
இந்த நூல்களை நன்றாக அறிந்திருந்தார்கள்‌. இந்த நூல்களில்‌ இரண்டு 
நூல்கள்‌ தேவனுடைய பிரமாணங்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து, தேவனைச்‌ 
சேவிப்பதைத்‌ தெரிந்துகொள்ளுங்கள்‌ அல்லது தேவனுக்கு எதிராகக்‌ 
கலகம்பண்ணிக்‌ கீழ்ப்படியாமலிருப்பதைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டி 
யிருக்கும்‌ என்றும்‌, இவையிரண்டுக்குமுள்ள வித்தியாசம்‌ ஜீவனுக்கும்‌ 
மரணத்துக்கும்‌ இடையேயுள்ள வேறுபாடாகும்‌ என்றும்‌ வலுவான 
போதனையோடு முடிவடைகின்றன (லேவி. 26, 27; எண்‌. 28, 30). 


























எனவே ஆவிக்குரிய ஜீவனுக்கும்‌ மரணத்துக்கும்‌ இடையே 
ஒன்றைத்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ அவர்களுடைய தெரிந்துகொள்ளுதலின்‌ 
14 


காரியமல்ல, ஆனால்‌ தேவனே நம்மைத்‌ தெரிந்துகொள்ளுகிறார்‌ என்ற 
போதனை பயபக்தி யுள்ள யூதர்களுக்குக்‌ கடினமான போதனையாகவே 
இருந்திருக்கும்‌. இரட்சிப்பும்‌ நீதிமான்‌ என்று அறிவிக்கப்படுவதும்‌ 
தங்களுடைய மரபுரிமையான உரிமையோ அல்லது தேவனுடைய 
நியாயப்பிரமாணங்களுக்குக்‌ கீழ்ப்படிதலின்‌ விளைவோ அல்ல, அது 
விசுவாசத்தினால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தேவனுடைய 
கிருபையின்‌ ஈவு அல்லது அழைப்பு என்பதை நம்புவது அவர்களுக்குக்‌ 
கடினமாக இருந்தது. 

பரிசேயர்களுக்குப்‌ பரிசேயனான பவுல்‌ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 
விடமிருந்து இந்தச்‌ சத்தியங்களைக்‌ கற்றுக்கொள்ள ஏன்‌ பல 
ஆண்டுகளை அரபி தேசத்து வனாந்தரத்தில்‌ கழிக்க வேண்டியிருந்தது 
என்பதையும்‌ நாம்‌ புரிந்துகொள்ளுகிறோம்‌. கலாத்தியருக்கு எழுதிய 
நிருபத்தில்‌ அவர்‌ இந்த அனுபவத்தைக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌ (கலா. 1:1- 
21). பவுல்‌ இதுவரை வாழ்ந்த பரிசேயர்களிலேயே அதிகமாகப்‌ பழைமை 
வாதியாகவும்‌, வைராக்கியமுள்ளவராகவும்‌, கற்றறிந்தவராகவும்‌ 
இருந்தார்‌. அவருக்கே இந்தச்‌ சத்தியத்தைப்‌ புரிந்துகொள்ளுவதற்குக்‌ 
காலமும்‌ இயல்புக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடும்‌ தேவைப்பட்டது. பிறகு 
அவர்‌ இந்த நீதியின்‌ ஈவையும்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படு 
வதையும்‌ ஒன்றாக இணைத்து, தமது இறையியலாக இந்த நிருபத்தில்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 

பவுலைப்போன்ற ரபிகள்‌ கேள்வி பதில்‌ வழிமுறையைப்‌ பயன்‌ 
படுத்திப்‌ போதித்தார்கள்‌. சிலவேளைகளில்‌ அவர்கள்‌ ஒரு கேள்விக்குக்‌ 
கேள்வியையே பதிலாகக்‌ கொடுத்தார்கள்‌. ''ரபீக்கள்‌ ஏன்‌ எப்போதுமே 
கேள்வி கேட்கிறார்கள்‌? அதிலும்‌ ஏன்‌ ஒரு கேள்விக்கு மற்றொரு 
கேள்வியைப்‌ பதிலாகக்‌ கொடுக்கிறார்கள்‌?” என்று ஒருவர்‌ ஹில்லெல்‌ 
என்ற ரபியிடம்‌ கேட்டார்‌. ““ஏன்‌ நாங்கள்‌ ஒரு கேள்விக்கு ஒரு 
கேள்வியைப்‌ பதிலாகக்‌ கொடுக்கக்‌ கூடாது?'' என்று ஹில்லல்‌ பதிலுக்குக்‌ 
கேட்டார்‌! ஒரு சிறந்த சமயப்‌ போதகரைப்‌ போலப்‌ பவுல்‌ தனது 
வாதத்தைக்‌ கேட்பவர்கள்‌ கேள்விகேட்பதுபோலக்‌ கற்பனைசெய்து, 
பிறகு தானே அந்தக்‌ கேள்விகளுக்குப்‌ பதிலளிக்கிறார்‌: “ஆகையால்‌, 
நாம்‌ என்ன சொல்லுவோம்‌? தேவனிடத்தில்‌ அநீதி உண்டென்று 
செல்லலாமா? சொல்லக்‌ கூடாதே. அவர்‌ மோசேயை நோக்கி: எவன்‌ 
மேல்‌ இரக்கமாயிருக்கச்‌ சித்தமாயிருப்பேனோ அவன்மேல்‌ இரக்கமா 
யிருப்பேன்‌, எவன்மேல்‌ உருக்கமாயிருக்கச்‌ சித்தமாயிருப்பேனோ 
அவன்மேல்‌ உருக்கமாயிருப்பேன்‌ என்றார்‌. ஆகையால்‌ விரும்புகிற 
வனாலும்‌ அல்ல, ஓடுகிறவனாலும்‌ அல்ல, இரங்குகிற தேவனாலேயாம்‌. 
மேலும்‌ என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில்‌ காண்பிக்கும்‌ 
படியாகவும்‌, என்னுடைய நாமம்‌ பூமியில்‌ எங்கும்‌ பிரஸ்தாபமாகும்‌ 


15 







































































படியாகவும்‌, உன்னை நிலைநிறுத்தினேன்‌ என்று பார்வோனுடனே 
சொன்னதாக வேதத்தில்‌ சொல்லியிருக்கிறது. ஆதலால்‌ எவன்மேல்‌ 
இரக்கமாயிருக்கச்‌ சித்தமாயிருக்கிறாரோ அவன்மேல்‌ இரக்கமாயிருக்‌ 
கிறார்‌, எவனைக்‌ கடினப்படுத்தச்‌ சித்தமாயிருக்கிறாரோ அவனைக்‌ 
கடினப்படுத்துகிறார்‌'' (வச. 14-18). 


பவுல்‌ கூறும்‌ மோசே மற்றும்‌ பார்வோனைக்‌ குறித்த எடுத்துக்காட்டு 
ஏசா யாக்கோபின்‌ எடுத்துக்காட்டைவிடப்‌ புரிந்துகொள்ளுவதற்கு 
இன்னும்‌ கடினமாக இருக்கிறது. தனது விவாதத்தைக்‌ கேட்கும்‌ ஒருவர்‌, 
எகிப்தில்‌ தாம்‌ செய்துவந்த கிரியைகளை எதிர்க்கக்‌ கூடிய ஒரு 
பார்வோனைத்‌ தேவன்‌ சிருஷ்டித்தது நியாயமான காரியமல்ல என்று 
ர்க்கேள்வி எழுப்புவதாகப்‌ பவுல்‌ கற்பனைசெய்து, அந்தக்‌ கேள்விக்‌ 








தி 

ப்‌ பதிலளிக்கிறார்‌. எகிப்தியர்மீது வந்த பத்து வாதைகளின்‌ மூலம்‌ தமது 
ல்லமையைக்‌ காட்ட வேண்டும்‌ என்பதற்காகத்‌ தேவன்‌ அப்படிப்பட்‌। 
திரான ஒரு பார்வோனைப்‌ படைத்திருக்கிறார்‌ என்பது நியாயமாகத்‌ 


























இந்தக்‌ கற்பனையான கேள்விக்குப்‌ பவுல்‌ ஒரு எதிர்க்கேள்வி 
யினால்‌ பதிலளிக்கிறார்‌: '“மனுஷனே, தேவனோடு எதிர்த்துத்‌ தர்க்கிக்கிற 
நீயார்‌?'' பிறகு அவர்‌ எரேமியாவினால்‌ அதிகமாகப்‌ பயன்படுத்தப்பட்‌ 
ஒரு உருவகத்தைப்‌ பயன்படுத்துகிறார்‌ (எரேமியா 18:1-6). 

















அழியக்கூடிய மனிதராகிய நாம்‌ களிமண்ணைப்‌ போல 
இருக்கிறோம்‌, தேவன்‌ குயவனைப்‌ போல இருக்கிறார்‌ என்பதே இந்த 
உருவகமாகும்‌. தேர்ச்சிபெற்ற ஒரு குயவன்‌ ஒரு களிமண்‌ குவியலிலி 
ருந்து மண்பாண்டங்களைச்‌ செய்யும்போது, களிமண்‌ குயவனோடு 
பேசி, தன்னை எப்படி உருவாக்க வேண்டும்‌ என்று சொல்ல முடியுமோ? 
குயவன்‌ அந்தக்‌ களிமண்ணின்மீது முழு அதிகாரமும்‌ பெற்றிருக்கிறான்‌, 
அவன்‌ ஒரு களிமண்ணிலிருந்து கனத்துக்குரிய ஒரு பாத்திரத்தையும்‌, 
கால்கழுவ நீர்‌ கொண்டுசெல்லும்‌ பாத்திரத்தையும்‌ தயாரிக்கிறான்‌. பிறகு 
தேவனே மோசேயையும்‌ பார்வோளையும்‌ சிருஷ்டித்தார்‌ என்பதை 
எடுத்துக்‌ கூறிப்‌ பொருத்திக்‌ காண்பிக்கிறார்‌. 





























ரெபெக்காளைக்‌ குறித்தும்‌ அவளுடைய கர்ப்பத்திலிருந்த 
இரட்டைப்‌ பிள்ளைகளைக்‌ குறித்தும்‌ கூறப்பட்ட அதே சத்தியம்‌ 
இங்கேயும்‌ வலியுறுத்தப்படுவதை நாம்‌ காண்கிறோம்‌. “ஆகையால்‌ 
விரும்புகிறவனாலும்‌ அல்ல, ஓடுகிறவனாலும்‌ அல்ல, இரங்குகிற 
தேவனாலேயாம்‌'' (9:16). தேவனுடைய ராஜரீகமான தெரிந்து 
கொள்ளுதலே இந்தக்‌ கடினமான பகுதியின்‌ மையமானதும்‌ அடிப்படை 
யானதுமான சத்தியமாகும்‌. இரட்சிப்பு என்பது மனிதனின்‌ கிரியை, 
சித்தம்‌ அல்லது ஓடுதலின்‌ விளைவு அல்ல, அது தேவனுடைய சித்தம்‌, 

16 














கிரியை, அருள்‌, தெரிந்துகொள்ளுதல்‌ மற்றும்‌ அவருடைய கிருபையின்‌ 
விளைவாக இருக்கிறது என்பதையே இந்த இரண்டு பகுதிகளும்‌ அழுத்த 
மாகக்‌ கூறுகின்றன. 

யாக்கோபு கிருபைக்குச்‌ சிறந்த வேதாகமரீதியான எடுத்துக்‌ 
காட்டாக இருக்கிறான்‌. எல்லாவற்றையும்‌ தனக்குச்‌ சாதகமாக்கிக்‌ 
கொள்ளும்‌ தனது தந்திரமான வழிகளின்‌ விளைவாகவே தான்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவதாக அவன்‌ நினைத்தான்‌. இதோடுதான்‌ 
அவன்‌ தனது விசுவாசப்‌ பயணத்தைத்‌ துவங்கினான்‌. அவன்‌ ஒரு தேவ 
தூதனோடு போராடியபோது, அவன்‌ தேவ கிருபையினாலேயே ஆசீர்‌ 
வதிக்கப்பட்டான்‌ என்பதைத்‌ தேவன்‌ அவனுக்கு உணர்த்தினார்‌. இதை 
அவன்‌ தனது சொந்த முயற்சிகளினால்‌ சம்பாதித்துக்கொள்ளவில்லை, 
தேவ கிருபைக்கு அவன்‌ பாத்திரவானாகவும்‌ இருக்கவில்லை. 





தேவன்‌ தமது கிருபையினால்‌ யாக்கோபை ஆசீர்வதிக்க இருபது 
ஆண்டுகளாகக்‌ காத்திருந்தார்‌. ஆனால்‌ அவன்‌ ஒருபோதும்‌ அதற்கேற்ற 
படி தரித்திருக்கவில்லை. அவன்‌ எப்போதுமே தனக்குச்‌ சாதகமாக 
எல்லாவற்றையும்‌ எல்லோரையும்‌ பயன்படுத்தும்படி ஓடிக்கொண்டே 
யிருந்தான்‌. தேவன்‌ அவனை “யாப்போக்கு'' என்ற இடத்தில்‌ இடை 
மறித்தார்‌. எபிரெய மொழியில்‌ அந்தச்‌ சொல்லுக்கு ''ஓடிக்கொண்டி 
ருத்தல்‌'' என்பதே அர்த்தமாகும்‌. அவன்‌ மேலும்‌ ஓடமுடியாதபடி தேவன்‌ 
அவனை அந்த இடத்தில்‌ முடமாக்கினார்‌ (ஆதி. 32:22-32). 
வேதாகமத்தில்‌ இது கிருபையைப்‌ பற்றிய மிகச்‌ சிறந்த உருவகங்களில்‌ 
ஒன்றாக இருக்கிறது. 

இதே சத்தியத்தை வேறுவிதமாகக்‌ கூற வேண்டுமானால்‌, பழைய 
ஏற்பாட்டு ஆகமங்களில்‌ “கர்த்தருக்குக்‌ காத்திருங்கள்‌'' என்று அடிக்கடி 
வலியுறுத்தப்பட்டிருக்கும்‌ செய்தியையே தேவன்‌ யாக்கோபுவுக்குப்‌ 
போதிக்க முயற்சிசெய்துகொண்டிருந்தார்‌. கர்த்தருக்குக்‌ காத்திருந்து, 
கு அவர்‌ நடப்பிக்கும்‌ கிரியைகளைக்‌ கவனிக்க வேண்டும்‌ என்று 
யாக்கோபைப்‌ போன்ற மனிதர்களுக்குத்‌ தேவன்‌ உணர்த்துகிறார்‌. 


























காரியங்கள்‌ கர்த்தராலேயே நடத்தப்பட வேண்டும்‌ என்று விரும்புகிற 
மக்களாக நாம்‌ இருக்க வேண்டுமென்றே தேவன்‌ விரும்புகிறார்‌. 
கர்த்தருடை.ய வேளைக்குக்‌ காத்திராமல்‌, எல்லாவற்றையும்‌ தானே 
செய்ய வேண்டுமென்று யாக்கோபு விரும்பினான்‌. எனவேதான்‌ தேவன்‌ 
அவனை முடமாக்கினார்‌. முடவனான பின்பு. ஒரு மனிதனால்‌ 
கர்த்தருக்குக்‌ காத்திருப்பதைத்‌ தவிர வேறென்ன செய்ய முடியும்‌? 
முடவனாக்கப்பட்ட பின்புதான்‌ யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான்‌. 
இந்தத்‌ தெரிந்துகொள்ளுதல்‌, ஒடுகிறவனால்‌ அல்ல, தேவனாலேயே 
உண்டாயிற்று என்று பவுல்‌ பதினாறாம்‌ வசனத்தில்‌ எழுதுகிறார்‌. 























17 





யாக்கோபுக்கு ஏற்பட்ட இந்த ““யாப்போக்கு'' அனுபவத்தை அடிப்படை 
யாகக்‌ கொண்டுதான்‌ அவர்‌ அதை எழுதியிருக்க வேண்டும்‌ என்று நான்‌ 
நினைக்கிறேன்‌. 

“பாவம்‌ எவ்வாறு இவ்வுலகத்தில்‌ பிரவேசித்தது?'' என்ற கேள்விக்‌ 
குப்‌ பதிலளிக்கும்போது பவுல்‌, நான்‌ இந்த நிருபத்தின்‌ ஐந்தாம்‌ 
அதிகாரத்தின்‌ விளக்கவுரையில்‌ குறிப்பிட்டிருக்கும்‌ அதே பதிலையே 
கூறுகிறார்‌. மோசேயையும்‌ பார்வோனையும்‌ தேவன்‌ ஒரே களிமண்ணி 
னாலே உருவாக்கியிருந்தும்‌ மோசேயைத்‌ தேவன்‌ தேவகிருபையின்‌ 
பாத்திரமாகவும்‌, பார்வோனைத்‌ தேவ கோபாக்கினைக்கேற்ற பாத்திர 
மாகவும்‌ தெரிந்துகொண்டார்‌ என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. இந்தக்‌ 
கேள்வியானது தத்துவஞானிகளையும்‌, இறையியல்‌ வல்லுநர்களையும்‌ 
கூட திணரச்‌ செய்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில்‌ ஒரு 
வசனம்‌ இவ்வாறு கூறுகிறது: “ஒளியைப்‌ படைத்து இருளையும்‌ 
உண்டாக்கினேன்‌; சமாதானத்தைப்‌ படைத்து தீங்கையும்‌ உண்டாக்கு 
கிறவர்‌ நானே; கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம்‌ செய்கிறவர்‌” 
(ஏசாயா 45:7). 








ஒரு வைர நகை வியாபாரி, தனது வைர நகைகளின்‌ அழகை மிக 
அதிகமாக வெளிப்படுத்திக்‌ காண்பிக்க அவைகளைக்‌ கறுப்பு நிற 
வெல்வெட்‌ துணியின்மீது பதித்து வைத்து வாடிக்கையாளர்களிடம்‌ 
காண்பிப்பது வழக்கமாகும்‌. தேவன்‌ அனுமதித்ததினாலேயே தீமை 
இவ்வுலகில்‌ உண்டாயிருக்கிறது என்று வேதாகமம்‌ கூறுகிறது. தீமையைத்‌ 
தேவன்‌ படைக்கவில்லை, ஆனால்‌ தேவன்‌ அனுமதிக்காவிட்டால்‌ தீமை 
இவ்வுலகில்‌ நிலைத்திருக்க முடியாது. தீமையைத்‌ தேவன்‌ ஒரு கருமை 
நிறப்‌ போர்வையைப்‌ போலப்‌ பயன்படுத்துகிறார்‌. அதன்மீது அவர்‌ தமது 
அன்பு மற்றும்‌ மீட்பு என்னும்‌ விலையுயர்ந்த முத்துக்களைப்‌ பதித்து 
வைத்திருக்கிறார்‌. 

தேவனுடைய நாமமே அவர்‌ யாராக இருக்கிறார்‌ என்பதை 
வெளிப்படுத்துகிறது. இந்த வேதபகுதியில்‌ தேவன்‌ தமது வல்லமையை 
வெளிப்படுத்தி, இஸ்ரவேல்‌ மக்களை விடுதலை செய்வதற்கு 
பார்வோனடைய மனக்கடினத்தையும்‌ அவனுடைய எதிர்ப்பையும்‌ 
பயன்படுத்துகிறார்‌ என்பதைக்‌ காண்கிறோம்‌. தமது நாமத்தை இவ்வுலகம்‌ 
முழுவதிலும்‌ பிரஸ்தாபப்படுத்திக்‌ கொள்வது ஒன்றே இங்கு 
தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது என்றும்‌ காண்கிறோம்‌. 
































“ஆசையால்‌ நாம்‌ என்ன சொல்லுவோம்‌? தேவனிடத்திலே அநீதி 
உண்டென்று சொல்லலாமா?'' என்று கேள்விகேட்கும்‌ மக்களோடு தனது 
உரையாடலைப்‌ பவுல்‌ இந்தப்‌ பகுதியில்‌ துவக்குகிறார்‌ (9:14). தேவன்‌ 
சர்வ வல்லமையுள்ளவர்‌. அவர்‌ தமக்குச்‌ சித்தமானதையெல்லாம்‌ 


18 





செய்கிறார்‌ என்பதே பவுல்‌ இந்தக்‌ கேள்விக்கு அளிக்கும்‌ பதிலின்‌ 
சாராம்சமாயிருக்கிறது. தேவன்‌ சகலத்தையும்‌ அறிந்தவராக இருக்கிற 
டியினால்‌ நாம்‌ அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசிய 
மில்லை. ஒரு துதியின்‌ வாசகத்தோடு இந்த அதிகாரத்தைப்‌ பவுல்‌ 
எழுதும்போது, ஏசாயாவின்‌ வார்த்தைகளை மேற்கோள்‌ காட்டி 
“கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன்‌ யார்‌? அவருக்கு ஆலோசனைக்‌ 
காரனாக இருந்தவன்‌ யார்‌?'' என்னும்‌ கேள்வியோடு முடிக்கிறார்‌ (11:34). 
யார்மேல்‌ இரக்கமாயிருக்க தேவன்‌ விரும்புகிறாரோ அவன்‌ மேலேயே அவர்‌ 
இரக்கமாக இருக்கிறார்‌. பார்வோனுடைய இருதயத்தைக்‌ கடினமாக்கினதைப்‌ 
போல அவர்‌ யாருடைய இருதயத்‌ தையாவது கடினப்படுத்தினால்‌ அதற்கான 
காரணத்தையும்‌ அவர்‌ ஒருவரே அறிவார்‌. ஏனெனில்‌, அவரே அதற்கெனப்‌ 
பாத்திரங்களைத்‌ தெரிந்தெடுக்கிறார்‌. 














பவுல்‌ மீண்டும்‌ தனது கற்பனையான உரையாடலைத்‌ தனது நிருபத்தை 
வாசிக்கிறவர்களோடு பின்வருமாறு தொடர்கிறார்‌: “இப்படி யானால்‌, அவர்‌ 
இன்னும்‌ ஏன்‌குற்றம்பிடிக்கிறார்‌? அவர்சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன்‌ யார்‌? 
என்று என்னுடனே சொல்லுவாய்‌. அப்படி யானால்‌, மனுஷனே, தேவனோடு 
எதிர்த்துத்‌ தர்க்கிக்கிற நீ யார்‌? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை 
நோக்கி: நீ என்னை ஏன்‌ இப்படி உண்டாக்கினாய்‌ என்று சொல்லலாமா? 
மிதியிட்ட ஒரே களி மண்ணினாலே குயவன்‌ ஒரு பாத்திரத்தைக்‌ கனமான 
காரியத்துக்கும்‌, ஒரு பாத்திரத்தைக்‌ கனவீனமான காரியத்துக்கும்‌ 
பண்ணுகிறதற்கு மண்ணின்மேல்‌ அவனுக்கு அதிகாரம்‌ இல்லையோ?'' 
(9:19-21). 

தனதுநிருபத்தை வாசிக்கிறவர்கள்‌ பின்வருமாறு பதில்‌ சொல்லக்‌ கூடும்‌ 
என்று பவுல்‌ கற்பனைசெய்து எழுதுகிறார்‌: ““ஓ, அது சரியல்ல; 
பார்வோனை அவர்‌ இந்த நோக்கத்தோடே சிருஷ்டித்தபின்பு அவன்‌ 
அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்போது, அவன்‌ அவ்வாறு செய்ததற்காக 
அவர்‌ எப்படி அவனைத்‌ தண்டிக்கலாம்‌?'' இக்கேள்விக்குப்‌ பதில்‌ இது 
தான்‌: ““சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளாகிய நாம்‌ சிருஷ்டிகரான 
தேவனை எவ்வாறு கேள்விகேட்க முடியும்‌? ஒரு பாத்திரத்தை வனைந்து 
கொண்டிருக்கிற குயவனைப்‌ பார்த்து களிமண்‌ கேள்விகேட்க முடியுமா? 
தேவனுடைய கரங்களில்‌ வெறும்‌ களிமண்ணாக இருக்கிற நாம்‌ 
அவரிடத்தில்‌ என்னை இப்படிப்பட்ட பாத்திரமாக வனையும்‌ என்று 

















ஆலோசனை கூறுவதற்கு நாம்‌ எம்மாத்திரம்‌?” 

இந்தக்‌ கேள்விக்கு விடையாக வேறொரு கேள்வியையே பவுல்‌ 

வழங்குகிறார்‌. பவுல்‌ இங்கு விளக்குகிற சத்தியத்திற்கு ஒரு நல்ல 

உதாரணத்தை யோபுவின்‌ புத்தகத்தில்‌ நாம்‌ காணலாம்‌. யோபு தான்‌ 

வாழ்ந்துவந்த காலத்தில்‌, எல்லா மனிதர்களையும்விட ஞானத்திலும்‌ 

கலாச்சாரத்திலும்‌ சிறந்து விளங்கினார்‌. மிகுந்த நீதிமானாகவும்‌ 
19 





விளங்கினார்‌. அவரது காலத்தில்‌ வழக்கிலிருந்த கலாச்சாரத்தில்‌ மிகவும்‌ 
தேறின ஞானிகளாயிருந்த தனது மூன்று நண்பர்களுடன்‌ யோபு 
கலந்துரையாடினார்‌. யோபுவின்‌ உபத்திரவங்கள்‌ நிறைந்த வாழ்க்கை 
யைக்‌ குறித்து விவரிக்கிற முப்பத்தெட்டாவது அதிகாரத்தை நாம்‌ 
வாசிக்கும்போது, தேவன்‌ அவர்களுடைய சம்பாஷணையில்‌ குறுக்கிடு 
வதாகக்‌ காண்கிறோம்‌. அதன்‌ பின்பு வருகிற பல அதிகாரங்களில்‌ 
தொடர்ந்து சொல்லப்பட்டுள்ள சம்பவங்களிலிருந்து யோபுவின்‌ புத்தகம்‌ 
வேதாகமத்தின்‌ புத்தகங்களிலேயே மிகப்‌ பழமையானதாக இருக்க 
வேண்டும்‌ என்று அறிகிறோம்‌. 




















யோபுவினால்‌ பதில்‌ சொல்ல முடியாத பல கேள்விகளைத்‌ தேவன்‌ 
அவரிடத்தில்‌ கேட்கிறார்‌. சிருஷ்டிப்பைக்‌ குறித்த பல கேள்விகளை 
தேவன்‌ யோபுவினிடத்தில்‌ கேட்பதின்‌ மூலமாக அவருக்குத்‌ தாழ்மை 
யைக்‌ கற்பிக்கிறார்‌. “நான்‌ இந்த உலகைச்‌ சிருஷ்டித்தபோது நீ 
அங்கிருந்தாயோ? நான்‌ வானங்களை உண்டாக்கினதை நீ 
அறிவாயோ? '' போன்ற பல கேள்விகளைத்‌ தேவன்‌ யோபுவினிடத்தில்‌ 
கேட்டார்‌. மேலும்‌ அவர்‌ நட்சத்திரங்கள்‌, சூரிய மண்டலம்‌, மின்னல்‌ 
ஆகியவைகளைக்‌ குறித்தும்‌ போபுவினால்‌ விளங்கிக்கொள்ள முடியாத 
வேறு அநேக காரியங்களைக்‌ குறித்தும்‌ கேட்டார்‌. அவ்விதமான ஒரு 
காரியத்தையே பவுல்‌ இங்கு நமக்கு விளக்கிக்‌ கூற விரும்பி, ஒரு 
எல்லைக்குட்பட்ட, மானிடத்தன்மையுள்ள, அழிவுக்கேதுவான மனிதன்‌ 
எவ்வாறு தேவனிடத்தில்‌ கேள்விகேட்கலாம்‌ என்று கூறுகிறார்‌. பின்பு 
பவுல்‌ நம்மைப்‌ பார்த்து இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்கிறார்‌: ““மிதியிட்ட ஒரே 
களிமண்ணினாலே குயவன்‌ ஒரு பாத்திரத்தைக்‌ கனமான காரியத்துக்கும்‌ 
ஒரு பாத்திரத்தைக்‌ கனவீனமான காரியத்துக்கும்‌ பண்ணுகிறதற்கு 
மண்ணின்மேல்‌ அவனுக்கு அதிகாரம்‌ இல்லையோ?'' (9:21). 

















ஜனநாயக்‌ கலாச்சாரத்தில்‌ வாழ்ந்துவந்த பவுலுக்கு, சர்வ 
அதிகாரமுடைய தேவன்‌ தமது சிருஷ்டிகள்‌ அனைத்தின்மீதும்‌ தமது 
அதிகாரத்தைச்‌ செலுத்துவதையும்‌ அவைகளின்‌ வாழ்க்கையில்‌ தமது 
விருப்பம்போல ஆதிக்கம்‌ செலுத்துவதையும்‌ விரும்பவில்லை. ஒருவர்‌ 
மற்றொருவர்மீது தனது அதிகாரத்தையோ அல்லது ஆளுகையையோ 
செலுத்தக்‌ கூடாது என்ற கொள்கையின்‌ அடிப்படையில்‌ உருவானது 
தான்‌ ஜனநாயகம்‌ (0210001805). ஜனநாயக அரசாங்கமானது தனது 
அதிகாரங்களையும்‌ பொறுப்புகளையும்‌ பல்வேறு துறைகளாகப்‌ பிரித்து, 
பகிர்ந்தளித்து, தங்களால்‌ ஆளப்படுகிற மக்களுக்குத்‌ தாங்கள்‌ கணக்கு 
ஒப்புவிக்க வேண்டியவர்கள்‌ என்ற தத்துவத்தில்‌ இயங்குவதாகும்‌. நாம்‌ 
எங்கு வாழ்கிறோம்‌ என்பது காரியமல்ல. தேவன்‌ சர்வ வல்லமையுள்ள 
வர்‌, சர்வத்தையும்‌ ஆண்டு நடத்துகிறவர்‌ என்னும்‌ கோட்பாட்‌ை 





க 














20 


ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதுதான்‌ கேள்வி. இந்தப்‌ 
போதனையைச்‌ சில வேளைகளில்‌ நாம்‌ எதிர்க்கக்‌ கூடும்‌. ஏனெனில்‌, 
நமது வாழ்வுக்கான பொறுப்புகளை நாம்‌ அவரிடத்தில்‌ ஒப்புவிக்கத்‌ 
தயங்குகிறோம்‌. நாம்‌ அவரை முழுமையாக நம்பாததே இதற்குக்‌ 
காரணமாகும்‌. 





தேவனுடைய ராஜ்யத்தின்‌ கோட்பாடானது, தேவன்‌ ஒரு 
ராஜாவாக இருக்கிறார்‌ என்றும்‌, அவருக்குத்‌ தமது குடிமக்கள்மீது முழு 
அதிகாரமும்‌ கட்டுப்பாடும்‌ உண்டு என்றும்‌ கூறுகிறது. தேவனுடைய 
ராஜ்யம்‌ ஒரு ஜனநாயகம்‌ அல்ல. மேய்ப்பனுக்கும்‌ ஆடுகளுக்கும்‌ 
இடையே ஜனநாயக உறவு கிடையாது. தேவன்‌ நல்லவரும்‌ 
இஸ்ரவேலின்‌ பெரிய மேய்ப்பனுமாயிருக்கிறார்‌. இயேசுவே 
ஆடுகளின்‌ ''பிரதான மேய்ப்பன்‌'' (யோவான்‌ 10:11; எபி. 13:20-21). 
ஒரு நாளில்‌ இயேசுவானவர்‌ ராஜாதி ராஜனும்‌ கர்த்தாதி கர்த்தனுமாக 
மீண்டும்‌ வருவார்‌. பவுல்‌ தனது ஆணித்தரமான வார்த்தைகளினால்‌, 
தேவன்‌ ராஜாதி ராஜாவென்றும்‌ கர்த்தாதி கர்த்தரென்றும்‌ அவரே 
நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியென்றும்‌ அவர்‌ தமக்குச்‌ சித்தமான 
எல்லாவற்றையும்‌ செய்கிறார்‌ என்றும்‌ கூறுகிறார்‌ (1 தீமோ. 6:15). 











இருவகையான பாத்திரங்களைக்‌ குறித்துப்‌ பவுல்‌ எழுதும்போது, 
இந்த மூன்று அதிகாரங்களுக்கான உண்மையான கருப்பொருளையும்‌ 
இங்குதான்‌ அவர்‌ அறிமுகப்படுத்துகிறார்‌: “தேவன்‌ தமது கோபத்தைக்‌ 
காண்பிக்கவும்‌, தமது வல்லமையைத்‌ தெரிவிக்கவும்‌, தாம்‌ மகிமைக்காக 
எத்தனமாக்கின கிருபாபாத்திரங்கள்மேல்‌ தம்முடைய மகிமையின்‌ 
ஐசுவரியத்தைத்‌ தெரியப்படுத்தவும்‌ சித்தமாய்‌ அழிவுக்கு எத்தனமாக்கப்‌ 
பட்ட கோபாக்கினைப்‌ பாத்திரங்கள்மேல்‌ மிகவும்‌ நீடிய சாந்தத்தோடே 
பொறுமையாயிருந்தாரானால்‌ உனக்கென்ன? அவர்‌ யூதரிலிருந்து 
மாத்திரமல்ல, புறஜாதிகளிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே' ' 
(22-24). 





இந்த மூன்று அதிகாரங்களிலும்‌ வேதாகமத்திலுள்ள மிக முக்கிய 
மான தீர்க்கதரிசனம்‌ ஒன்று அடங்கியுள்ளது. அந்தக்‌ கருப்பொருளை 
இதில்‌ ஆரம்பித்து பதினோராம்‌ அதிகாரம்‌ வரைக்கும்‌ பவுல்‌ அதைக்‌ 
குறித்துத்‌ தொடர்ந்து எழுதுகிறார்‌. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதி 
களுக்கும்‌ இரட்சிப்பைக்‌ கொண்டுவர வேண்டுமென்பது தேவனுடைய 
திட்டமாயிருந்தது என்பதைப்‌ பழைய ஏற்பாட்டு நூல்களில்‌ இருந்தும்‌ 
பவுல்‌ மேற்கோள்‌ காட்டி எழுதுகிறார்‌. இந்தத்‌ தனித்துவம்‌ வாய்ந்த 
மக்களுக்குத்‌ தகப்பனாக இருக்கும்படி தேவன்‌ ஆபிரகாமை ஏற்படுத்தின 
போது உலகிலுள்ள எல்லா ஜாதிகளும்‌ அவனுக்குள்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ என்ற வாக்குத்தத்தத்தை அருளினார்‌ (ஆதி. 12:3). 


21 














யூதர்கள்‌ மேசியாவாகிய கிறிஸ்துவைப்‌ புறக்கணித்த பின்பு தேவன்‌ 
புறஜாதி மக்களுக்கு இரட்சிப்பை அருள வேண்டுமென்ற மாற்றுத்‌ 
திட்டத்தைக்‌ கொண்டுவரவில்லை. அதற்கு முன்னதாகவே அவர்‌ இந்தத்‌ 
திட்டத்தைக்‌ கொண்டிருந்தார்‌ என்று ஓசியா தீர்க்கதரிசியின்‌ மூலமாக 
முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளை மேற்கோள்‌ காட்டி எழுதுகிறார்‌: 
“அந்தப்படி: எனக்கு ஜனங்கள்‌ அல்லாதவர்களை எனக்கு ஜனங்கள்‌ 
என்றும்‌ சிநேகிக்கப்படாதிருந்தவளைளைச்‌ சிநேகிக்கப்பட்டவள்‌ என்றும்‌ 
சொல்லி அழைப்பேன்‌. நீங்கள்‌ என்னுடைய ஜனங்கள்‌ அல்லவென்று 
அவர்களுக்குச்‌ சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள்‌ ஜீவனுள்ள 
தேவனுடைய பிள்ளைகள்‌ என்னப்படுவார்கள்‌ என்று ஓசியாவின்‌ 
தீர்க்கதரிசனத்தில்‌ சொல்லியிருக்கிறது'' (25, 26). 

பின்பு பவுல்‌, ஏசாயாவிலுள்ள ஒருவேதபகுதியைச்‌ சுட்டிக்காட்டிப்‌ 
பேசுகிறார்‌. அதில்‌, திருச்சபையின்‌ அங்கமாகப்‌ புறஜாதி மக்கள்‌ மாறும்‌ 
போது, இரட்சிக்கப்படாத சில யூதர்கள்‌ மீதமாயிருப்பார்கள்‌ என்றும்‌ 
அவர்களில்‌ நானும்‌ ஒருவனாயிருந்து இரட்சிக்கப்படுவேன்‌ என்றும்‌ 
கூறுகிறார்‌ (27-29; ஏசாயா 10:22-23). ஏசாயாவின்‌ வார்த்தைகளை 
மேற்கோள்‌ காட்டிக்‌ கூறினபின்பு, இந்த நிருபத்தின்‌ முதல்‌ நான்கு 
அதிகாரங்களில்‌ சொல்லப்பட்டுள்ள வாக்குவாதத்தோடு, இஸ்ரவேல 
ரைக்‌ குறித்த இந்தத்‌ தீர்க்கதரிசன கருப்பொருளைப்‌ பவுல்‌ சம்பந்தப்‌ 
படுத்தி எழுதுகிறார்‌: “இப்படியிருக்க நாம்‌ என்ன சொல்லுவோம்‌? 
நீதியைத்‌ தேடாத புறஜாதியார்‌ நீதியை அடைந்தார்கள்‌; அது விசுவாசத்‌ 
தினாலாகும்‌ நீதியே. நீதிப்‌ பிரமாணத்தைத்‌ தேடின இஸ்ரவேலரோ நீதிப்‌ 
பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினாலென்றால்‌, அவர்‌ 
விசுவாசத்தினாலே அதைத்‌ தேடாமல்‌, நியாயப்பிரமாணத்தின்‌ கிரியை 
களினாலே தேடினபடியால்‌, அதை அடையவில்லை; இடறுதற்கான 
கல்லில்‌ இடறினார்கள்‌. இதோ, இடறுதற்கான கல்லையும்‌, தவறுதற்கான 
கன்மலையையும்‌, சீயோனில்‌ வைக்கிறேன்‌; அவரிடத்தில்‌ விசுவாசமா 
யிருப்பவன்‌ எவனோ அவன்‌ வெட்கப்படுவதில்லை என்று 
எழுதியிருக்கிறபடி ஆயிற்று'' (30-33). 

பக்தி வைராக்கியம்‌ உள்ளவரும்‌, மிகுந்த கல்வியறிவு பெற்றவரும்‌ 
யூதர்களுக்குப்‌ போதகருமாயிருந்த பவுல்‌ ““எபிரெயரில்‌ பிறந்த 
எபிரெயன்‌”', ““நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன்‌”' (பிலி. 3:4-6). 
இப்படிப்பட்ட உயர்குண இலட்சணங்களும்‌ சிலாக்கியங்களும்‌ 
பெற்றிருந்த பவுலுக்கு இந்தப்‌ பகுதியில்‌ சொல்லப்பட்டுள்ள சத்தியத்தைக்‌ 
கிரகித்துக்கொண்டு அதைத்‌ தனக்குள்‌ இருத்திக்கொள்வது எத்தனை 
கடினமான காரியமாக இருந்தது தெரியுமா? 




















யூத விசுவாசத்தை மிகுந்த வைராக்கியத்துடன்‌ பாதுகாக்க 
வேண்டுமென்று பரிசேயர்கள்‌ கங்கணம்‌ கட்டிக்கொண்டிருந்தனர்‌. 


22 


நியாயப்பிரமாணங்களையும்‌ கற்பனைகளையும்‌ தவறாமல்‌ கைக்‌ 
கொள்ளுவதினால்‌ நீதியையும்‌ இரட்சிப்பையும்‌ சம்பாதிக்கலாம்‌ என்ற 
தீவிரமான கொள்கையுடன்‌ இந்த மனிதன்‌ தனது வாலிப நாட்களில்‌ 
வாழ்ந்துவந்தான்‌. பின்பு ஒருநாள்‌, இந்த வாலிபனாகிய பவுல்‌ தமஸ்கு 
வுக்குப்‌ போகும்‌ பாதையில்‌ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை இயற்கைக்கு 

ய 

ம்‌ 








அப்பாற்பட்ட விதத்தில்‌ சந்தித்ததின்‌ மூலமாகவும்‌, பிறகு அரேபி 
பாலைவனத்தில்‌ அவருடன்‌ செலவழித்த நேரங்களின்‌ மூலமாகவும்‌ 
விசுவாசத்தினால்‌ மாத்திரமே தேவநீதியை அடைய முடியும்‌ என்றும்‌, 








இரட்சிப்பு தேவ கிருபையினால்‌ உண்டான இலவசமான ஈவு என்றும்‌, 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும்‌ தேவன்‌ தமது 
இ 
பி 





ரட்சிப்பை அருளுகிறார்‌ என்றும்‌ கண்டுகொண்டார்‌. இந்தக்‌ கண்டு 








டிப்பானது, பரிசேயனாகிய பவுலினுடைய இருதயத்தில்‌ ஒரு பெரிய 
தத்துவம்‌ மற்றும்‌ இறையியல்‌ ' 'பூமியதிர்ச்சியாக'' வந்து இறங்கியது! 

இந்த நிருபத்தின்‌ முதல்‌ நான்கு அதிகாரங்களிலும்‌ பவுல்‌ எழுதிய 
செய்தியின்‌ சாரமும்‌ இதுவே. கொரிந்தியருக்கு எழுதியதும்‌ பிரசங்கித்த 
துமான செய்தியின்‌ சாரத்தையே பவுல்‌ இந்த வசனங்களில்‌ பிரகடனப்‌ 
படுத்துகிறார்‌: சிலுவையில்‌ அறையப்பட்ட கிறிஸ்துவே யூதர்களுக்கு 
இடறலாயிருக்கிறார்‌ (1 கொரி. 1:23). 





இயேசுகிறிஸ்துவில்‌ வைக்கும்‌ விசுவாசத்தின்‌ மூலமாகவே நாம்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. இது தேவனுடைய இலவசமான ஈவு 
என்னும்‌ எளிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவதில்‌ யூதர்கள்‌ ஏன்‌ 
இடறலடைகிறார்கள்‌ என்று பவுலைக்‌ காட்டிலும்‌ அதிகமாகப்‌ புரிந்து 
கொண்டவர்கள்‌ ஒருவருமில்லை! உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர்‌ 
அவரைத்‌ தமஸ்குவுக்குப்‌ போகும்‌ வழியில்‌ சந்தித்து ““புறஜாதிகளுக்கு 
அப்போஸ்தலனாக'' ஏற்படுத்தும்‌ முன்பு (ரோமர்‌ 11:13), அதாவது, 
அவர்‌ இந்த அற்புதமான மனமாற்றத்தைப்‌ பெறுமுன்பு இயேசுகிறிஸ்து 
வின்‌ திருச்சபையை அதிகமாகத்‌ துன்பப்படுத்தினதற்குக்‌ காரணமும்‌ 
இதுவேயாகும்‌. 





























23 


அத்தியாயம்‌ இரண்டு 
““இரட்சிக்கப்பட நான்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌?'' 
(10:1-13) 


பிலிப்பி பட்டணத்திலுள்ள சிறைச்சாலை அதிகாரியாக இருந்த ஒரு 
மனிதன்‌ அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில்‌ கேட்ட ஒரு கேள்வியைத்‌ 
ட இந்த அத்தியாயத்தின்‌ தலைப்பாக நான்‌ கொடுத்திருக்கிறேன்‌. 
“கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை விசுவாசி; அப்பொழுது நீயும்‌ உன்‌ 
வீட்டாரும்‌ இரட்சிக்கப்படுவீர்கள்‌'' (அப்‌. 16:30, 31) என்பதுதான்‌ 
பவுலின்‌ பதிலாகும்‌. நாம்‌ இப்போது ரோமர்‌ பத்தாம்‌ அதிகாரத்தை 
ஆய்வுசெய்யப்‌ போகிறோம்‌. பிலிப்பி பட்டணத்துச்‌ சிறைச்சாலை 
அதிகாரி கேட்ட அந்தக்‌ கேள்விக்கு இந்தப்‌ பத்தாம்‌ அதிகாரத்தில்தான்‌ 
ஒரு தெளிவான பதில்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 











““இரட்சிக்கப்படுதல்‌'' என்ற இந்த வார்த்தையைக்‌ கிறிஸ்துவின்‌ 
உண்மையான விசுவாசிகள்‌ பயன்படுத்தும்போது, அவிசுவாசிகளை 
அது குற்றப்படுத்துவதாகவும்‌ சில வேளைகளில்‌ குழப்புவதாகவும்‌ 
உள்ளது. மற்ற விசுவாசிகளோடு நாம்‌ பேசும்போது இந்த வார்த்தையை 
அடிக்கடி நாம்‌ பயன்படுத்துகிறோம்‌. இந்த வார்த்தையின்‌ பொருளை 
அவிசுவாசிகள்‌ புரிந்துகொள்ள முடியாது என்பதை நாம்‌ உணர்‌ 
வதில்லை. ““இரட்சிக்கப்படுதல்‌'' என்றால்‌ ''விடுவிக்கப்படுதல்‌'' என்று 
அர்த்தமாகும்‌. இந்த வார்த்தையை இன்னும்‌ சற்றுத்‌ தெளிவாக நாம்‌ 
விளங்கிக்கொள்ள வேண்டுமானால்‌, ““எவைகளிலிருந்து விடுவிக்கப்‌ 
பட்டீர்கள்‌?'' என்ற கேள்வியை நாம்‌ கேட்க வேண்டும்‌. ''நீங்கள்‌ 
விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா?'' என்ற கேள்வியை நாம்‌ அவிசுவாசி 
களைப்‌ பார்த்துக்‌ கேட்கும்போது, '“எவைகளிலிருந்து விடுவிக்கப்பட 
வேண்டும்‌?'' என்ற கேள்வியை அவர்கள்‌ நம்மிடம்‌ கேட்கக்கூடும்‌. 











இயேசுவானவர்‌ இந்த வார்த்தையைப்‌ பயன்படுத்தும்போது, எதிர்‌ 
காலத்தில்‌ பாவத்தினால்‌ ஏற்படும்‌ தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படு 


24 


தலைக்‌ குறித்துத்தான்‌ பேசினார்‌. ஐந்து முறை அவர்‌ இந்த வார்த்தையைப்‌ 
பயன்படுத்தியிருப்பாரானால்‌ ஏறத்தாழ அதில்‌ இரண்டு முறை இந்தப்‌ 
பொருளை வெளிப்படுத்துவதற்காகவே அவர்‌ அதைப்‌ பயன்படுத்தி 
யிருக்கிறார்‌. மரணத்துக்குப்‌ பின்பு, மனிதர்கள்‌ செல்லுமிடம்‌, ஒன்று 
மோட்சமாக இருக்க வேண்டும்‌, அல்லது நரகமாக இருக்க வேண்டும்‌ 
என்று இயேசுவானவர்‌ திரும்பத்‌ திரும்ப வலியுறுத்திக்‌ கூறுவதைப்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ நாம்‌ காண்கிறோம்‌. எனினும்‌, ஐந்தில்‌ மூன்று முறை அவர்‌ 
இந்த வார்த்தையைப்‌ பயன்படுத்தும்போது, இக்காலத்தில்‌ பாவத்தின்‌ 
தண்டனையிலிருந்து நாம்‌ விடுவிக்கப்படுவதைக்‌ குறித்துப்‌ பேசுகிறார்‌. 
பதினெட்டு ஆண்டுகளாகக்‌ கூனியாக இருந்த ஒரு பெண்ணை இயேசு 
வானவர்‌ சுகமாக்கினார்‌. இப்படிப்பட்ட கொடிய வியாதிகளிலிருந்தும்‌ 
அவர்‌ மக்களை விடுவித்தார்‌. பதினெட்டு ஆண்டுகளாக அவள்‌ 
சாத்தானால்‌ கட்டப்பட்டிருந்தாள்‌ என்று இயேசு கூறினார்‌ (லூக்கா 
13:11-16). 

















பேதுரு ஜெபித்த மிகச்‌ சிறிய ஜெபம்‌, ஆனால்‌ மிகவும்‌ பொருள்‌ 
நிறைந்த ஒரு ஜெபம்‌ உண்டு. புயல்‌ வீசிய இரவில்‌ கலிலேயாக்‌ கடலின்‌ 
மீது அவர்‌ நடந்துசெல்லும்போது, இயேசுவைவிட்டுத்‌ தனது கண்களை 
விலக்கியவுடனே கடலில்‌ அமிழத்‌ துவங்கினார்‌. “ஆண்டவரே, என்னை 
இரட்சியும்‌'' என்று அவர்‌ சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டார்‌. பேதுரு கடலுக்குள்‌ 
மூழ்கிப்‌ போகாதபடிக்கு இயேசு அவரை இரட்சித்தார்‌. நமது விசுவாசப்‌ 
பயணத்தில்‌ இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகள்‌ உருவாகும்‌ 
போது நாமும்கூட பேதுரு ஜெபித்ததைப்‌ போன்ற மிகச்‌ சுருக்கமான, 
ஆனால்‌ கருத்து நிறைந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும்‌. 


























இந்த அதிகாரத்தில்‌, நாம்‌ இரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய 
வேண்டுமென்று பவுல்‌ விவரித்துக்‌ கூறும்போது, நமது நித்திய 
இரட்சிப்பைக்‌ குறித்து இங்கே பேசுகிறார்‌. இயேசுவின்‌ சீஷர்கள்‌ 
“இரட்சிக்கப்படுதல்‌'' என்ற இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி 
னார்கள்‌. இயேசுவின்‌ பிரதான கட்டளையை நிறைவேற்றும்‌ பணியில்‌ 
ஈடுபட்டிருந்த அவர்கள்‌, தேவனற்ற வாழ்க்கை வாழுகிற மக்களைப்‌ 
பார்த்து இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டனர்‌. நித்தியஜீவன்‌ அல்லது மரணம்‌ 
ஆகிய இவ்விரண்டில்‌ ஏதாவது ஒன்றை எல்லோரும்‌ அடைய 
வேண்டியது நிச்சயம்‌. ஆகையால்‌, இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்பது 
அவசியமாயிற்று. நாம்‌ சாகும்வரை அல்லது இழந்துபோகும்‌ வரையில்‌ 
காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம்‌ ஏற்கெனவே இழந்து 
போனவர்கள்தான்‌! எனவேதான்‌ நீங்களும்‌ நானும்‌ இரட்சிக்கப்பட 
வேண்டியது மிகவும்‌ அவசியம்‌! இதனால்தான்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
செய்தி நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. 




















25 


தாங்கள்‌ இழந்துபோனவர்கள்‌ என்று மக்கள்‌ அறிந்துகொள்ளும்‌ 
போது இது உண்மையிலேயே நற்செய்தியாக மாறுகிறது. ''தேவன்‌, 
தம்முடைய ஓரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ 
அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ நித்தியஜீவனை அடையும்படிக்கு, அவரைத்‌ 
தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌” (யோவான்‌ 3:16). 





யூதர்கள்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமென்ற ஆத்தும பாரத்தோடும்‌ 
உண்மையான மனதுருக்கத்தோடும்‌ பவுல்‌ இந்த அதிகாரத்தை எழுதத்‌ 
துவங்குகிறார்‌: “சகோதரரே, இஸ்ரவேலர்‌ இரட்சிக்கப்பட வேண்டு 
மென்பதே என்‌ இருயத்தின்‌ விருப்பமும்‌ நான்‌ தேவனை நோக்கிச்‌ 
செய்யும்‌ விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனைப்‌ பற்றி அவர்களுக்கு 
வைராக்கியம்‌ உண்டென்று அவர்களைக்‌ குறித்துச்‌ சாட்சி சொல்லு 
கிறேன்‌; ஆகிலும்‌ அது அறிவுக்கேற்ற வைராக்கியமல்ல. எப்படி 
யென்றால்‌ அவர்கள்‌ தேவ நீதியை அறியாமல்‌, தங்கள்‌ சுயநீதியை 
நிலைநிறுத்தத்‌ தேடுகிறபடியால்‌ தேவறீதிக்குக்‌ கீழ்ப்படியாதிருக்கிறார்‌ 
கள்‌. விசுவாசிக்கிற எவனுக்கும்‌ நீதி உண்டாகும்படியாகக்‌ கிறிஸ்து 
நியாயப்பிரமாணத்தின்‌ முடிவாயிருக்கிறார்‌'' (10:1-4). 








அன்போடும்‌ மனதுருக்கத்தோடும்‌ யூதர்களுக்காகப்‌ பவுல்‌ பேசும்‌ 
போது, அவர்கள்‌ தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்துவதற்காக 
மிகவும்‌ வைராக்கியத்தோடு முயற்சிசெய்கிறார்கள்‌ என்று கூறுகிறார்‌. 
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவைத்‌ தரிசிப்பதற்கு முன்பு தானும்‌ அப்படிப்‌ 
பட்ட வைராக்கியத்தோடு சுயநீதியை நாடுகிறவனாக இருந்ததைப்‌ பவுல்‌ 
உணர்ந்துகொண்டார்‌. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும்‌ 
அவரே நியாயப்பிரமாணத்தின்‌ முடிவாக இருக்கிறார்‌ என்று பவுல்‌ கூறி 
முடிக்கிறார்‌. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்‌ நோக்கமானது, 
கிறிஸ்துவை நம்மிடத்திற்குக்‌ கொண்டுவருகிற அல்லது அறிமுகப்படுத்து 
கிற ஒரு பள்ளி ஆசிரியரைப்‌ போன்றது என்று அவர்‌ பொருள்படக்‌ 
கூறுகிறார்‌ (கலா. 3:24). மேலும்‌, கிறிஸ்துவே நியாயப்பிரமாணமும்‌ 
அதன்‌ நிறைவேறுதலுமாயிருக்கிறார்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌ (ரோமர்‌ 
10:4; மத்தேயு 5:17). 









































சுயநீதியின்‌ மூலமாக உண்டாகிற இரட்சிப்பை வைராக்கியத்தோடு 
தேடி அலைந்தும்‌ பயன்‌ கிடைக்காமல்‌ தனக்குத்‌ தோல்வியும்‌ 
ஏமாற்றமுமே மிஞ்சியதால்‌, யூதர்களும்‌ தன்னைப்‌ போலவே ஏமாற்றம்‌ 
அடைவார்களே என்று எண்ணி, பவுல்‌ அவர்களைக்‌ குறித்து மிகவும்‌ 
பாரமடைகிறார்‌. இயேசுவானவர்‌ செய்து முடித்திருக்கும்‌ இரட்சிப்பின்‌ 
கிரியையில்‌ விசுவாசம்‌ வைக்கும்போது பெறுகிற தேவனுடைய ஈவாகிய 
நீதியைத்‌ தனது சொந்தக்‌ கிரியைகளின்‌ மூலமாகப்‌ பெற பவுல்‌ அநேக 
ஆண்டுகள்‌ முயற்சித்துத்‌ தோல்வியடைந்திருப்பார்‌. 


26 











இயேசுவானவர்‌ நமக்காகச்‌ செய்து முடித்திருக்கும்‌ கிரியையில்‌ 
வைக்கும்‌ விசுவாசமே தேவனுடைய நீதியை இலவசமாகப்‌ பெறும்‌ ஒரே 
வழி எனப்‌ பவுல்‌ தான்‌ அடைந்த அனுபவத்தை யூதர்களுக்குத்‌ தெளிவாக 
எடுத்துக்‌ கூறுகிறார்‌. சுயநீதியைச்‌ சம்பாதிக்க நாம்‌ எடுக்கும்‌ முயற்சி 
களுக்கும்‌ இலவசமான தேவநீதிக்கும்‌ இடையேயுள்ள வித்தியாசத்தை 
அவர்‌ இங்கு விளக்குகிறார்‌. 














எட்டாம்‌ அதிகாரத்தில்‌ இஸ்ரவேலரை எதற்கு எடுத்துக்காட்டாகப்‌ 
பயன்படுத்தினாரோ அதற்கு நேர்‌ எதிராக இந்த நிருபத்தின்‌ ஒன்பதாவது 
அதிகாரத்தில்‌ பவுல்‌ இஸ்ரவேலரைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 

எட்டாவது அதிகாரம்‌ மற்றும்‌ ஒன்பதாவது அதிகாரத்தின்‌ முதல்‌ 
பகுதி ஆகிய இவைகளில்‌, பவுல்‌, தேவனுடைய உன்னதமான தெரிந்து 
கொள்ளுதலின்‌ அற்புதத்தைக்‌ குறித்து எழுதுகிறார்‌. தேவனால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்கள்‌, முன்குறிக்கப்பட்டவர்கள்‌, அழைக்கப்பட்டவர்‌ 
கள்‌, நீதிமான்களாக்கப்பட்டவர்கள்‌ மற்றும்‌ மகிமைப்படுத்தட்‌ 
ட்டவர்கள்‌ ஆகிய இவர்களுக்கு ஆவிக்குரிய ஜெயம்‌ உண்டு என்று 
வுல்‌ உறுதியாகக்‌ கூறுகிறார்‌. யாக்கோபும்‌ ஏசாவும்‌ பிறக்கும்‌ முன்பே, 
யாக்கோபைத்‌ தெரிந்துகொண்டு ஏசாவைத்‌ தேவன்‌ வெறுத்தார்‌ என்று 
ஒன்பதாம்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌ போதித்த பின்பு இஸ்ரவேலர்கள்‌ 
தேவனால்‌ தெரிந்துகொள்ளும்படி சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள்‌ என்ற 
சுதந்தரத்தை அனுபவித்தார்கள்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. ஆனால்‌ அவர்‌ 
களுக்குள்ளும்‌ ஒரு சிலரையே தேவன்‌ தெரிந்துகொண்டார்‌, ஒருசிலரை 
அவர்‌ வெறுத்தார்‌ என்ற ஆச்சரியத்தை உண்டுபண்ணும்‌ ஒரு 
உண்மையை வெளிப்படுத்துகிறார்‌. 









































பத்தாவது அதிகாரத்தில்‌ யூதர்களுக்கும்‌ புறஜாதிகளுக்கும்‌ 
இரட்சிப்பு உண்டு என்று பவுல்‌ கூறுகிறார்‌. மட்டுமல்ல, கர்த்தருடைய 
நாமத்தைச்‌ சொல்லிக்‌ கூப்பிடுகிற யாவருக்கும்‌ இரட்சிப்பு உண்டு என்று 
இறுதியாக அவர்‌ கூறுகிறார்‌. முரண்பாடாகத்‌ தோன்றினாலும்‌ இதுவும்‌ 
ஒரு உண்மையே என்று நான்‌ காண்கிறேன்‌. இது அல்லது அது அல்ல; 
ஆனால்‌, இரண்டும்‌ அல்லது இரண்டில்‌ ஒன்று என்ற கடினமான 
உண்மையை நாம்‌ இந்தக்‌ காரியத்தில்‌ ஏற்றுக்கொண்டாலொழிய இந்த 
முரண்பாட்டுக்குத்‌ தீர்வுகாண இயலாது. தேவன்‌ நம்மைத்‌ தெரிந்து 
கொண்டிருக்கிறார்‌. ஆனாலும்‌ நமது நித்தியவாழ்வைக்‌ குறித்து நாம்‌ 
எடுக்கும்‌ முடிவு நம்முடைய கையில்தான்‌ உள்ளது. 








தேவனுடைய உன்னதமான தெரிந்துகொள்ளுதலைப்‌ பவுல்‌ 
நம்பினாலும்கூட, அவர்‌ தனது சகோதரர்களான யூதர்களின்‌ இரட்சிப்புக்‌ 
காகத்‌ தொடர்ந்து ஊக்கமாக ஜெபித்துவந்தார்‌. மகிமையடைந்த 








கிறிஸ்துவைத்‌ தரிசித்தபோது தான்‌ பெற்றுக்கொண்ட இலவசமான 
27 


இரட்சிப்பை அவர்களும்‌ பெற வேண்டுமென்பதே அவருடைய 
வாஞ்சையாக இருந்தது. எனவே, சுயநீதியின்‌ மூலமாக இரட்சிப்பைப்‌ 
பெறலாம்‌ என்ற அவர்களுடைய தவறான கோட்பாட்டை விட்டு 
இயேசுவை விசுவாசிப்பதின்‌ மூலமாக வருகின்ற இலவசமான 
இரட்சிப்பை அவர்களும்‌ பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று பவுல்‌ 
விரும்பினார்‌. 











தேவன்‌ சர்வவல்லவர்‌. அவர்‌ செய்ய நினைத்தது ஒன்றும்‌ தடை 
படாது. எனவே நமது ஜெபங்களினால்‌ நம்மால்‌ எதையும்‌ மாற்ற 
முடியாது என்ற எண்ணத்திற்கு நாம்‌ இடம்‌ கொடுக்கவே கூடாது. பவுல்‌ 
மிகுந்த எழுச்சியூட்டும்‌ தனது நிருபங்களில்‌ “எல்லா மனிதரும்‌ 
இரட்சிக்கப்பட வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது” 
என்று எழுதுகிறார்‌. அவர்‌ அவ்வாறு கூறியபின்பு, எல்லா மனிதருக்‌ 
காகவும்‌ நாம்‌ ஜெபங்களையும்‌ விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்க 
வேண்டுமென்று கட்டளையிடுகிறார்‌. நமது சபைக்கான ஊழியத்‌ 
திட்டங்களையும்‌ நோக்கங்களையும்‌ நாம்‌ ஏற்படுத்தும்போது, எல்லா 
மனுஷரும்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமென்பதற்காக நாம்‌ ஜெபிப்பதுவே 
“பிரதானமாய்‌'' நாம்‌ செய்கிற காரியமாக இருக்க வேண்டும்‌ (1 தீமோ. 
2:1-4). 











சுயநீதியின்‌ மூலமாக இரட்சிப்பைச்‌ சம்பாதிக்கக்‌ கடினமாக 
உழைத்தவர்களில்‌ தர்சு பட்டணத்து சவுல்தான்‌ முதலிடத்தைப்‌ பெறுகிற 
வராயிருந்தார்‌. எனவேதான்‌ அவர்‌ சுயநீதியினால்‌ விளையும்‌ ஏமாற்றத்‌ 
தைக்‌ குறித்துக்‌ குறிப்பாக யூதர்களுக்கு வலியுறுத்திக்‌ கூறுகிறார்‌. 
இவ்வகையான நீதியைச்‌ சம்பாதிக்கத்‌ தான்‌ எடுத்துக்கொண்ட 
பிரயாசங்கள்‌ யாவும்‌ தோல்வியில்‌ முடிவடைந்தது என்று இந்த 
நிருபத்தின்‌ ஏழாவது அதிகாரத்திலும்‌, பிலிப்பியருக்கு எழுதின 
நிருபத்தின்‌ மூன்றாவது அதிகாரத்திலும்‌ பகிர்ந்துகொள்ளுகிறார்‌. 
யூதர்களிடத்தில்‌ அவர்‌ கொண்டிருந்த மாபெரும்‌ மனதுருக்கத்தினால்‌ 
இவ்வாறு எழுதுகிறார்‌: “மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும்‌ 
நீதியைக்‌ குறித்து: இவைகளைச்‌ செய்கிற மனுஷன்‌ இவைகளால்‌ 
பிழைப்பான்‌ என்று எழுதியிருக்கிறான்‌. விசுவாசத்தினாலாகும்‌ 
நீதியானது: கிறிஸ்துவை இறங்கிவரப்பண்ணும்படி பரலோகத்துக்கு 
ஏறுகிறவன்‌ யார்‌? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறிவரப்‌ 
பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவர்‌ யார்‌ என்று உன்‌ 
உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக'' (10:5-6). 




















உபாகமத்தில்‌ மோசே எழுதியிருக்கும்‌ மறைபொருளான ஒரு வேத 
பகுதியைப்‌ பவுல்‌ இங்கு மேற்கோள்‌ காட்டி எழுதுகிறார்‌ (உபா. 30:12- 
14). தேவனுடைய பிரமாணங்களையும்‌ அவைகள்‌ கொடுக்கப்பட்டதின்‌ 


28 


நோக்கங்களையும்‌ மோசே நன்றாக அறிந்திருந்தார்‌ என்று இந்த வேத 
பகுதியில்‌ நாம்‌ காண்கிறோம்‌. பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து 
வானவர்‌ பரத்திலிருந்து இறங்கிவர வேண்டுமென்றும்‌, அவரே நமது 
மீட்பர்‌ என்றும்‌, அவர்‌ மரித்து மீண்டும்‌ உயிர்த்தெழ வேண்டுமென்றும்‌, 
அவரில்‌ விசுவாசம்‌ வைக்கிற யாவரும்‌ நீதிமானாக்கப்படுவார்கள்‌ 
என்றும்‌ மோசே நன்றாக அறிந்திருந்தார்‌. அதுவே சீனாய்‌ மலையில்‌ 
தேவனால்‌ கொடுக்கப்பட்ட கற்பனைகளின்‌ நிழலாக இருக்கிறது என்று 
நாம்‌ அந்த வேதபகுதியிலிருந்து அறிகிறோம்‌. 

சுவிசேஷத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ சத்தியத்தை மோசே 
தீர்க்கதரிசனமாகக்‌ கண்டார்‌. கிறிஸ்துவானவர்‌ பிறக்கப்‌ போகிறார்‌ என்ற 
நற்செய்தியை தேவதூதர்கள்‌ இவ்வுலகில்‌ அறிவித்தபோது, அச்செய்தி 
யானது தேவன்‌ ஆபிரகாம்‌ மூலமாக ஆரம்பித்ததும்‌ அதைத்‌ தொடர்ந்து 
மோசேயின்‌ மூலமாகக்‌ கொடுக்கப்பட்ட பிரமாணங்களின்‌ முடிவாகவும்‌ 
இருக்கிறது (லூக்கா 2:10, 11). தேவன்‌ தமது மக்களுக்குச்‌ சத்தியத்தைத்‌ 
தனது கைகளின்‌ வழியே கொடுத்தார்‌ என்று மோசே கண்டிருந்தார்‌. 
ஆயினும்‌ இந்தச்‌ சத்தியத்தோடு சேர்த்து கிருபையும்‌, சிலுவையில்‌ 
அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின்‌ மூலமாக ஓர்நாளில்‌ 
மக்களைச்‌ சென்றடையும்படி தேவன்‌ செய்வார்‌ என்பதை மோசே 
தீர்க்கதரிசனமாகக்‌ கண்டிருந்தார்‌. 

இந்த நிருபத்தின்‌ எட்டாம்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌ விளக்கிக்‌ கூறும்‌ 
ஆவிக்குரிய ஜெபத்தையும்‌ மோசே தனது தரிசனத்தில்‌ கண்டார்‌. 
கற்பனைகள்‌ அல்லது பிரமாணங்களைக்‌ கைக்கொள்ளுவதினால்‌ மட்டும்‌ 
தேவநீதியை நாம்‌ அடைய முடியாதென்றும்‌, ஆனால்‌ இயற்கைக்கு 
அப்பாற்பட்ட ஆற்றல்‌ ஒன்றைத்‌ தேவன்‌ தமது மக்களின்‌ இருதயங்களில்‌ 
வைக்கப்‌ போகிறார்‌; அதுவே தேவநீதியை அடைய அவர்களுக்கு 
உதவப்போகிறது என்றும்‌ மோசே அறிந்து உணர்ந்துகொண்டார்‌. 


























விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ நீதி ஏதோவொரு மிக முக்கியமான 
காரியத்தை நமக்குச்‌ சொல்லப்‌ போகிறது என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. நமது 
ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ விதத்தில்‌ “அது சொல்லுவது என்ன?”' என்ற 
கேள்வியைக்‌ கேட்டுப்‌ பவுல்‌ அந்தப்‌ பகுதியை முடிக்கிறார்‌. பின்பு அவர்‌ 
உலகமெங்கிலுமுள்ள எல்லா மக்களும்‌, 'இரட்சிக்கப்பட வழி என்ன?” 
என்று அந்தக்‌ கேள்விக்குப்‌ பதிலையும்‌ பின்வரும்‌ வாக்கியத்தின்‌ 
மூலமாகக்‌ கூறுகிறார்‌: “இந்த வார்த்தை உனக்குச்‌ சமீபமாய்‌ உன்‌ 
வாயிலும்‌ உன்‌ இருதயத்திலும்‌ இருக்கிறது என்றும்‌ (வேதாகமம்‌ 
சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள்‌ பிரசங்கிக்கிற விசுவாசத்தின்‌ 
வார்த்தையே”: (10:8). 














விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ நீதியானது, நம்முடைய இருதயத்‌ 
திலும்‌ வாயிலும்‌ இருக்கிற தேவனுடைய வார்த்தையேயாகும்‌. 


29 


வாயானது வெளிப்பிரகாரமான மனிதனையும்‌ இருதயமானது 
உள்ளான மனிதனையும்‌ குறிக்கிறது. “*... இருதயத்தின்‌ நிறைவினால்‌ 
அவனவன்‌ வாய்‌ பேசும்‌'' என்று இயேசுவானவர்‌ போதித்தார்‌ (லூக்கா 
6:45). உங்கள்‌ இருதயத்தில்‌ நீங்கள்‌ சிந்திப்பது எதுவோ அதையேதான்‌ 
உங்கள்‌ வாய்‌ பேசும்‌ என்பதுதான்‌ இதன்‌ பொருளாகும்‌. ஏறத்தாழ 
ஓராயிரம்‌ தடவைக்கும்‌ அதிகமாக இருதயம்‌ என்ற சொல்‌ வேதாகமத்‌ 
தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. இருதயம்‌ என்ற பதம்‌ வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டுள்ள இடங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ தேவனுக்காக நாம்‌ 

ம்‌ 








கொண்டிருக்கும்‌ அன்பு, நாம்‌ எடுக்கும்‌ தீர்மானங்கள்‌, நமது 
நோக்கங்கள்‌, மற்றும்‌ நமது வாழ்வின்‌ பிரதான காரியங்களுக்கு நா 
கொடுக்கும்‌ மதிப்பு அல்லது முக்கியத்துவம்‌ போன்றவற்றை அந்தச்‌ சொல்‌ 
குறிப்பதாக உள்ளது. 

எனவே, பவுல்‌ எழுதும்போது, நாம்‌ எவ்வாறு இரட்சிக்கப்படக்‌ 
கூடும்‌ என்று தெளிவாக விவரித்துக்‌ கூறுகிறார்‌: “*... கர்த்தராகிய 
இயேசுவை நீ உன்‌ வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன்‌ அவரை 
மரித்தோரிலிருந்து எழுப்பினார்‌ என்று உன்‌ இருதயத்திலே விசுவாசித்‌ 
தால்‌ இரட்சிக்கப்படுவாய்‌. நீதியுண்டாக இருயத்திலே விசுவாசிக்கப்‌ 
படும்‌, இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைபண்ணப்படும்‌. 
அவரை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ வெட்கப்படுவதில்லை 
யென்று வேதம்‌ சொல்லுகிறது. யூதனென்றும்‌ கிரேக்கனென்றும்‌ 
வித்தியாசமே இல்லை; எல்லாருக்குங்‌ கர்த்தரானவர்‌ தம்மைத்‌ தொழுது 
கொள்ளுகிற யாவருக்கும்‌ ஐசுவரியசம்பன்னராயிருக்கிறார்‌. ஆதலால்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுகிற எவனும்‌ இரட்சிக்கப்‌ 
படுவான்‌'' (10:9-13). 

பிலிப்பி பட்டணத்துச்‌ சிறைச்சாலை அதிகாரி பவுலினிடத்தில்‌ 
கேட்ட கேள்விக்கு இவ்வசனங்களில்‌ ஒரு முழுமையான பதில்‌ உள்ளது. 
நாம்‌ இரட்சிக்கப்படுவது எவ்வாறு? என்ற கேள்விக்குப்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ கொடுக்கப்பட்டுள்ள மிக எளிமையானதும்‌ தெளிவானது 
மான பதில்‌ இதுவே. நமது இருதயங்களில்‌ விசுவாசித்து அதை நமது 
வாயினால்‌ அறிக்கைசெய்யும்போது நாம்‌ இரட்சிக்கப்படுவோம்‌ என்‌ 
அந்த வசனம்‌ நமக்கு வாக்களிக்கிறது. நமது முழு இருயத்தோடும்‌ நா 
உண்மையிலேயே விசுவாசிக்கிறோமா? நமது இருதயங்களில்‌ நா 
எவைகளை விசுவாசிக்கிறோமோ அவைகளை நமது வாழ்க்கையி 
அறிக்கைசெய்கிறோமா? 

ஓராயிரத்துக்கும்‌ அதிகமான தடவை இருதயத்தைக்‌ குறித்து 
வேதாகமம்‌ பேசுகிறது என்று நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. சில வேளை 
களில்‌ ஆவி, சித்தம்‌, சிந்தை, உணர்ச்சிகள்‌, பாசம்‌, அன்பு போன்றவற்றை 
வெளிப்படுத்தவும்‌ இருதயம்‌ என்ற பதம்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 


30 


























& 5: 6:02 




















இன்னும்‌ பல கோணங்களில்‌ அல்லது பரிமாணங்களில்‌ இருதயத்தைக்‌ 
குறித்துப்‌ பேசும்போது, நாம்‌ மனிதர்களாக இருப்பதற்குக்‌ காரணமே 
இருதயம்தான்‌ என்றும்‌ நாம்‌ தேவனுடைய சாயலில்‌ உருவாக்கப்பட்‌ 
டிருக்கிறோம்‌ என்றும்‌ வேதாகமம்‌ கூறுகிறது. இவைகள்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ சேர்த்து ஒரே வார்த்தையில்‌ உள்ளடக்கி பவுல்‌ பின்வருமாறு 
சொல்லுகிறார்‌: ““... எங்கள்‌ புறம்பான மனுஷனானது அழிந்தும்‌, 
உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள்‌ புதிதாக்கப்படுகிறது ” (2 கொரி. 
4:6). இருதயத்தைக்‌ குறித்து வேதாகமம்‌ பேசும்‌ எல்லா இடங்களிலேயும்‌, 
இருதயத்தை '“ஒரு உள்ளான மனுஷன்‌'' என்றுதான்‌ அது குறிப்பிட்டுப்‌ 
பேசுகிறது. 











பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஜான்‌ குயின்சி ஆடம்ஸ்‌ என்பவர்‌ ஒரு 
தெருவைக்‌ கடந்துசென்றார்‌. அவர்‌ மிகவும்‌ சுகவீனமாக இருந்தபடியால்‌ 
அந்தத்‌ தெருவின்‌ அடுத்த முனையைச்‌ சென்றடைய அவருக்கு ஐந்து 
நிமிட நேரம்‌ ஆனது. அந்த வழியாகச்‌ சென்றுகொண்டிருந்த நண்பர்‌ 
ஒருவர்‌ அவரைப்‌ பார்த்து ''ஜான்‌ குயின்சி ஆடம்ஸ்‌, நீ எப்படியிருக்‌ 
கிறாய்‌?'' என்று கேட்டார்‌. அதற்கு அவர்‌: ““ஜான்‌ குயின்சி ஆடம்ஸ்‌ நல்ல 
சுகமாக இருக்கிறான்‌. ஆனால்‌ அவன்‌ குடியிருக்கும்‌ வீடுதான்‌ மிகவும்‌ 
பழுதடைந்த நிலையில்‌ இருக்கிறது. உண்மையில்‌ அது இடிந்து விழுந்து 
கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில்‌ ஜான்‌ குயின்சி ஆடம்ஸ்‌ அந்த வீட்டை 
விட்டு வெளியேற வேண்டும்‌. மற்றபடி, ஜான்‌ குயின்சி ஆடம்ஸ்‌ மிகவும்‌ 
நல்ல சுகத்துடன்‌ இருக்கிறான்‌, நன்றி!'' என்று கூறினார்‌. 











ஜான்‌ குயின்சி ஆடம்ஸ்‌ நல்ல இறையியல்‌ அறிவைப்‌ பெற்றிருந் 
தார்‌. உள்ளான மனுஷன்‌ (சாவாமை உள்ள நமது ஆவிக்குரிய மனிதன்‌) 
மற்றும்‌ புறம்பான மனுஷன்‌ (மரணத்துக்கேதுவான நமது சரீரம்‌) ஆகிய 
இவ்விரண்டுக்கும்‌ இடையேயுள்ள தெளிவான வித்தியாசத்தை 
அவருடைய பதில்‌ காண்பிக்கிறது. நாம்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமானால்‌ 
நமது இருதயத்தில்‌ இயேசுகிறிஸ்துவின்மேல்‌ விசுவாசம்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று பவுல்‌ கூறுவதின்‌ பொருள்‌ இதுவேயாகும்‌. 





இருதயத்தைக்‌ குறித்த போதனைகளில்‌ ஒன்று இவ்வாறு கூறுகிறது: 
“எல்லாக்‌ காவலோடும்‌ உன்‌ இருதயத்தைக்‌ காத்துக்கொள்‌. அதினிடத்‌ 
தினின்று ஜீவஊற்று புறப்படும்‌'' (நீதி. 4:23). இயேசுவே ஆண்டவர்‌ 
என்பதை உங்கள்‌ வாயினால்‌ அறிக்கைசெய்ய வேண்டும்‌. ஏனெனில்‌, 
அவர்‌ நமது பாவங்களுக்காக மரித்து அதன்மூலமாக நமது இரட்சிப்புக்‌ 
கான கிரயத்தைச்‌ செலுத்தினார்‌; அவர்‌ மரித்தோரிலிருந்து மீண்டும்‌ 
உயிர்த்தெழுந்தார்‌; இன்றைக்கும்‌ உயிரோடிருக்கிறார்‌ என்று உங்கள்‌ 
இருதயத்தில்‌ விசுவாசிக்காவிட்டால்‌ உங்கள்‌ வாயினால்‌ அதை 
அறிக்கைசெய்ய முடியாது. 








31 


எட்டாம்‌ அதிகாரத்தின்‌ கடைசிப்‌ பகுதியிலும்‌, ஒன்பதாம்‌ 
அதிகாரம்‌ முழுவதிலும்‌, இரட்சிப்பானது தேவனுடைய தெரிந்துகொள் 
ளுதலைப்‌ பொருத்தது என்று கூறிய பவுல்‌, நாம்‌ இரட்சிக்கப்படுவதில்‌ 
நமது பங்கு அல்லது பொறுப்பு என்ன என்பதையும்‌ விளக்குகிறார்‌. நாம்‌ 
நமது இருதயத்தில்‌ விசுவாசித்து, நமது வாயினால்‌ அறிக்கைசெய்ய 
வேண்டும்‌. உள்ளான மற்றும்‌ வெளிப்படையான இந்த இரண்டு செய்கை 
களும்‌ இல்லாவிட்டால்‌ நாம்‌ இரட்சிக்கப்பட முடியாது என்று அவர்‌ 
கூறுகிறார்‌. கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிற யாவரும்‌ இரட்சிக்கப்படு 
வார்கள்‌ என்று முன்னுரைத்த ஏசாயா மற்றும்‌ யோவேல்‌ தீர்க்கதரிசி 
களின்‌ வார்த்தைகளை மேற்கோள்‌ காட்டிப்‌ பவுல்‌ இந்த அதிகாரத்தை 
எழுதி முடிக்கிறார்‌. 
இயேசுவே ஆண்டவர்‌ என்று நாம்‌ அறிக்கைசெய்ய வேண்டும்‌ 
என்ற சத்தியத்தை நாம்‌ இப்போது நன்றாக அறிந்திருக்கிறோம்‌. ரோமட்‌ 
பேரரசு ஆட்சிபுரிந்து வந்த நாட்களில்‌, புதிய ஏற்பாட்டுத்‌ திருச்சபை 
யானது ''இயேசுவே ஆண்டவர்‌'' என்ற சத்தியத்தின்மீதுதான்‌ கட்டட்‌ 
பட்டது. அரசாங்க சட்டதிட்டங்களின்படி ஒழுங்காக நடந்துகொள்ள 
வேண்டும்‌, ரோமப்‌ பேரரசின்‌ ஆதரவுடன்‌ வாழ வேண்டும்‌ என்று 
விரும்பிய குடிமக்கள்‌ ஆண்டுக்கு ஒருமுறை சடங்கு ஒன்றை நிறைவேற்ற 
வேண்டியிருந்தது. எரிகிற பலிபீடத்‌ தீயில்‌ சிறிதளவு தூபவர்க்கத்தை 
வீசியெறிந்து '“இராயனே ஆண்டவர்‌!'' என்ற வார்த்தைகளை மிகவும்‌ 
பக்திவிநயத்தோடு கூற வேண்டும்‌. இந்தச்‌ சடங்கை நிறைவேற்றாமல்‌ 
அதற்கு எதிர்த்து நின்றதால்‌ ஆயிரக்கணக்கான இயேசுவின்‌ சீஷர்கள்‌ 
இரத்தச்சாட்சிகளாக மரித்தனர்‌. “இயேசுவே ஆண்டவர்‌!'' என்ற அந்த 
இரண்டு வார்த்தைகள்தாம்‌ ஆதிக்‌ கிறிஸ்தவர்களின்‌ யுத்த சத்தமாயிருந் 
தது (1 கொரி. 12:3). 

புதிய ஏற்பாட்டு நூல்களை நாம்‌ வாசிக்கும்போது, இதே சத்தியம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம்‌ காணலாம்‌. இயேசுவானவர்‌ 
இரட்சகர்‌ மாத்திரம்‌ அல்ல, அவரே கர்த்தராகவும்‌ ஆண்டவராகவும்‌ 
இருக்கிறார்‌ என்று அறிக்கைசெய்ய நாம்‌ அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
“கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும்‌ உன்‌ வீட்டாரும்‌ 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌'' என்பதுதான்‌ பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலை 
அதிகாரிக்குப்‌ பவுல்‌ அளித்த பதிலாகும்‌ (அப்‌. 16:31). தம்மை ஆண்டவர்‌ 
அல்லது கர்த்தர்‌ என்று அறிக்கைசெய்த யாவருக்கும்‌ இரட்சிப்பு 
உண்டாயிற்று என்று இயேசுவானவர்‌ கூறுவதை நாம்‌ நான்கு நற்செய்தி 
நூல்களிலும்‌ காணலாம்‌ (லூக்கா 19:8-10; யோவான்‌ 8:11). 



















































































யோவான்‌ எழுதிய நற்செய்தி நூலை நீங்கள்‌ வாசிக்கும்போது, 
மாம்சத்தில்‌ வெளிப்பட்ட தேவன்‌ என்று இயேசுவானவர்‌ தம்மைக்‌ 
குறித்து அங்கே கூறுவதை நாம்‌ காணலாம்‌. தமிழில்‌ '“அறிக்கைசெய்தல்‌' 


32 


என்ற வார்த்தைக்குரிய கிரேக்கச்‌ சொல்‌ “ஒரே வார்த்தையைத்‌ திரும்பத்‌ 
திரும்பப்‌ பேசுதல்‌'' என்று அர்த்தமுடையதாகும்‌. “இயேசுவே ஆண்டவர்‌ 
அல்லது கர்த்தர்‌'' என்று நாம்‌ அறிக்கைசெய்யும்போது, இயேசுவானவர்‌ 
இவ்வுலகத்தில்‌ வாழ்ந்தபோது தம்மைக்‌ குறித்துச்‌ சொன்ன வார்த்தை 
களையும்‌, பிதாவாகிய தேவன்‌ தமது குமாரனைக்‌ குறித்துத்‌ தமது 
வார்த்தையாகிய வேதாகமத்தில்‌ சொல்லியிருப்பதையுமே திரும்பத்‌ 
திரும்பக்‌ கூறுகிறோம்‌. 








இயேசுவானவர்‌ பிரதான கட்டளையைத்‌ தமது சீஷர்களுக்குக்‌ 
கொடுத்தபோது, தேவன்‌ தம்மை உயிரோடெழுப்பினார்‌ என்று அவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயங்களில்‌ விசுவாசிப்பதையே தங்கள்‌ வாயினால்‌ 
அறிக்கைசெய்ய வேண்டும்‌ என்று கூறினார்‌. ஞானஸ்நானம்‌ பெற 
வேண்டுமென்பது அந்தப்‌ பிரதான கட்டளையின்‌ ஒரு அங்கமாயிருப்ப 
தினால்‌, இரகசிய சீஷனாக வாழ்வதை அவர்‌ கூடாததாக்கிவிட்டார்‌. 
போங்கள்‌, சீஷராக்குங்கள்‌, உபதேசம்பண்ணுங்கள்‌, சீஷராக்கப்பட்ட 
யாவருக்கும்‌ ஞானஸ்நானம்‌ கொடுங்கள்‌ என்ற நான்கு காரியங்களை 
அவர்‌ அந்தக்‌ கட்டளையில்‌ கூறியிருக்கிறார்‌. 

இந்த நிருபத்தின்‌ ஆறாம்‌ அதிகாரத்தில்‌, நாம்‌ பெறுகிற ஞானஸ்‌ 
நானமானது நமது விசுவாசத்தை எவ்வாறு அறிக்கைசெய்கிறது என்று 
விளக்கிக்‌ கூறுகிறார்‌.இயேசுவானவர்‌ ஞானஸ்நானத்தைத்‌ தமது பிரதான 
கட்டளையின்‌ ஒரு அங்கமாக்கிவிட்டபடியினால்‌, திருச்சபையின்‌ இந்த 
இருபது நீண்ட நூற்றாண்டுகளிலும்‌ கோடிக்கணங்கான விசுவாசிகள்‌ 
இரத்தச்சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள்‌. தமது ஆடுகளாகிய சீஷர்கள்‌ 
மரிக்கிறதற்கு ஞானஸ்நானம்‌ காரணமாக இருக்கப்‌ போகிறது என்பதை 
இயேசுவானவர்‌ மிக நன்றாகவே அறிந்திருந்தார்‌. தமது திருச்சபைக்காக 
அவர்‌ மிக அதிகமான அன்பை அநேக வழிகளில்‌ வெளிப்படுத்தி 
யிருக்கிறார்‌. எனவே, தமது சீஷராக இருக்க விரும்புகிறவர்கள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற வேண்டுமென்று கட்டளையிட்டதை நாம்‌ 
சாதாரணமாக எடுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. நாம்‌ அவ்வாறு செய்ய 
வேண்டுமென அவர்‌ கட்டளையிட்டதில்‌ ஆழமாதொரு பொருள்‌ 
உண்டு. தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவைப்‌ பிதாவாகிய 
தேவன்‌ உயிரோடெழுப்பினார்‌; உயிர்த்தெழுந்தவரும்‌ உயிரோடிருக்கிற 
வருமாகிய இயேசு எனது இரட்சிப்புக்காகவே மரித்து உயிர்த்தார்‌ என்று 
நமது வாயினால்‌ அறிக்கைசெய்வதற்கு தண்ணீரில்‌ மூழ்கி 
ஞானஸ்நானம்‌ பெறுதல்‌ என்னும்‌ ஒரு நியமத்தை இயேசுவானவர்‌ 
தாமே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்‌ என்று நான்‌ உறுதியாக நம்புகிறேன்‌. 






































33 


அத்தியாயம்‌ மூன்று 
்‌ தேவனுடன்‌ பங்குகொள்ளுபவர்கள்‌”' 
(10:14-21) 


இரட்சிக்கப்படுவதற்குத்‌ தம்மை நோக்கி அழைக்கிற அனவரையும்‌ 
இரட்சிக்க தேவன்‌ மிகவும்‌ வாஞ்சையுள்ளவராயிருக்கிறார்‌ என்று 
தீர்க்கதரிசிகள்‌ ஏசாயாவும்‌ யோவேலும்‌ கூறியதை மேற்கோள்‌ காட்டி, 
பத்தாம்‌ அதிதாரத்தின்‌ முதல்‌ பதின்மூன்று வசனங்களில்‌ தான்‌ முன்வைத்த 
கருத்துக்களைப்‌ பவுல்‌ இறுதிசெய்கிறார்‌. இரட்சிப்பின்‌ மூலகாரணரும்‌, 
வல்லமையுடையவரும்‌, இரட்சிப்பைப்‌ பிறருக்குக்‌ கொண்டுவரும்‌ 
பெரிய அதிசயமான நோக்கத்தைத்‌ தமது மகிமையாகக்‌ கொண்டவரு 
மான தேவனுடன்‌ நாம்‌ பங்குகொள்பவர்களாக இருக்கலாம்‌ என்று பவுல்‌ 
எழுதுகிறார்‌. “அவரை விசுவாசியாதவர்கள்‌ அவரை எப்படித்‌ தொழுது 
கொள்வார்கள்‌? அவரைக்‌ குறித்துக்‌ கேள்விப்படாதவர்கள்‌ எப்படி 
விசுவாசிப்பார்கள்‌? பிரசங்கிக்கிறவன்‌ இல்லாவிட்டால்‌ எப்படிக்‌ 
கேள்விப்படுவார்கள்‌? அனுப்பப்படாவிட்டால்‌ எப்படிப்‌ பிரசங்கிப்‌ 
பார்கள்‌? சமாதானத்தைக்‌ கூறி, நற்காரியங்களைச்‌ சுவிசேஷமாய்‌ 
அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள்‌ எவ்வளவு அழகானவைகள்‌ என்று 
எழுதியிருக்கிறதே'' (14-15) என்று அவர்‌ எழுதும்போது மேற்கூறிய 
கருத்தைத்‌ தெரிவிக்கிறார்‌. 

இரட்சிப்பு முழுக்க முழுக்க தேவனுடைய என்று எட்டு, ஒன்பது 
அதிகாரங்களில்‌ காட்டியபின்னர்‌, ஒருவன்‌ தனக்குள்‌ வைத்திருக்கும்‌ 
விசுவாசம்‌, வெளிப்படையாய்ச்‌ செய்யும்‌ பாவ அறிக்கை ஆகியவை 
களின்மீது இரட்சிப்பு சார்ந்திருக்கிறது என்று இப்போது பவுல்‌ எழுது 
கிறார்‌. இரட்சிக்கப்படத்‌ தம்மால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்களை 
முன்னறிந்திருக்கிற, அழைத்துமிருக்கிற, நீதிமான்களாக்கியிருக்கிற, 
மகிமைப்படுத்தியுமிருக்கிற தேவனின்‌ இறையாண்மையை பவுல்‌ 
எழுதியிருக்கும்‌ இந்த மூன்று அதிகாரங்களும்‌ மிக முக்கியமானவைகள்‌. 
ஆனாலும்‌ ஒருவன்‌ பிரசங்கிக்கவில்லையென்றால்‌, பிரசங்கிக்க 


34 




















அனுப்பப்படவில்லையென்றால்‌ இரட்சிப்பு கிடைக்காது என்று இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ எழுதுகிறார்‌. 

வுல்‌ இரட்சிப்பில்‌ தேவனுடைய இறையாண்மையைப்‌ பற்றியும்‌, 
எட்டாம்‌, ஒன்பதாம்‌, பதினோராம்‌ அதிகாரங்களில்‌ தெரிந்துகொள்ளு 
தலைப்பற்றியும்‌ கூறியிருப்பதைச்‌ சிலர்‌ தவறாகப்‌ புரிந்துகொண்டிருக்‌ 














கிறார்கள்‌. நமது இரட்சிப்புக்குரிய மூலகாரணராகவும்‌ வல்லமையுள்ள 
வராகவும்‌ தேவன்‌ இருப்பதால்‌ நம்மையும்‌ இழந்துபோன யாவரையும்‌ 
நமது உதவியின்றி அவரே இரட்சிப்புக்கு நடத்துவார்‌ என்று நினைத்து, 
தங்கள்‌ இரட்சிப்பையும்‌ ஆவிக்குரிய வாழ்வின்‌ பிரச்சினைகளையும்‌ 
தேவனுடைய கரங்களில்‌ விட்டுவிடலாம்‌ என்று சிலர்‌ முடிவெடுக்‌ 
கிறார்கள்‌. 











பக்தியுள்ள விவசாயி ஒருவனுடைய கதையை ஒருமுறை நான்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. புல்பூண்டுகள்‌ நிறைய வளர்ந்து மிகவும்‌ கேடான 
நிலையிலிருந்த வயலைச்‌ செழிப்பான விளைநிலமாக மாற்ற அவன்‌ 
கடுமையாக உழைத்தான்‌. அவனுடைய சக விவசாயிகள்‌ தங்கள்‌ 
ஆயரிடம்‌ சென்று இந்த விவசாயி அதிகப்‌ பெருமைகொள்கிறான்‌ எனக்‌ 
குற்றம்‌ கூறினர்‌. அந்த ஆயர்‌ விவசாயியை அழைத்து “நீயும்‌ கர்த்தரும்‌ 
மிக ஆச்சரியமான வேலையைச்‌ செய்திருக்கிறீர்கள்‌ அல்லவா?” என்று 
கேட்டார்‌. அதற்கு அவன்‌ “உண்மைதான்‌ ஐயா, கர்த்தருடைய 
உதவியில்லாமல்‌ இந்த நிலத்தை இவ்வளவு நன்றாக என்னால்‌ 
ண்படுத்தியிருக்க முடியாது. ஆனால்‌ தேவன்‌ மட்டுமே இந்த நிலத்தைப்‌ 
ராமரித்துக்கொண்டிருக்கும்போது இந்த நிலத்தின்‌ நிலையை நீங்கள்‌ 
ார்த்திருக்க வேண்டும்‌'' என்று பதிலளித்தான்‌. 









































தமது வேலைகள்‌ அனைத்தையும்‌ தாமே செய்வதில்லை என்று 
கர்த்தர்‌ முடிவுசெய்யும்போது, கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதங்‌ 
களில்‌ ஒன்று நம்‌ வாழ்வில்‌ வருகிறது. தோட்டம்‌ ஒன்றில்‌ தமது 
ப்போஸ்தலருக்கு இயேசு ஒரு பெரிய போதனையைக்‌ கொடுத்தார்‌. 
வர்கள்‌ ஏன்‌ கனிதர வேண்டுமென ஆறு காரணங்களைக்‌ கூறினார்‌. 
வருடைய கனிதரும்‌ வாழ்க்கைக்குத்‌ திறவுகோல்‌ அவரும்‌ பிதாவும்‌ 
ன்றாயிருந்ததே. எல்லா நேரங்களிலும்‌ பிதாவுடன்‌ நெருக்கமான, 
ளவுபடாத உறவை வைத்திருந்தார்‌. அவரது கனிதரும்‌ வாழக்கைக்கு 
ந்த உறவு திறவுகோலாக இருந்தது. தம்முடைய உயிர்த்தெழுதலுக்குப்‌ 
றகு சீஷர்கள்‌ தம்மிடம்‌ ஒன்றாயிருக்கும்படி அவர்‌ இப்போது 
வர்களுக்கு அறைகூவல்‌ விடுக்கிறார்‌. 





டட ட 


ம ௫ 





ட டட 


கனி நிறைந்த பல கிளைகளையுடைய திராட்சச்‌ செடியை இயேசு 
ப்போஸ்தலருக்குச்‌ சுட்டிக்காட்டினார்‌. கனிதரும்‌ இக்கிளைகள்‌ 
ராட்சச்‌ செடியுடன்‌ ஒன்றாயிருந்து, ஜீவனைப்‌ பெற்றுக்‌ கனிதருவது 
35 





ட 


போல அவர்கள்‌ கனிதருவதற்குத்‌ திறவுகோல்‌ அவர்கள்‌ தம்முடன்‌ 
ஒன்றாயிருப்பதே என்று அவர்‌ கூறினார்‌. “நானே திராட்சச்‌ செடி, நீங்கள்‌ 
கொடிகள்‌'' என்று அவர்‌ கூறினார்‌. அவரில்லாமல்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
செய்ய முடியாது என்றும்‌ எச்சரித்தார்‌. 





அவரில்லாமல்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. அதேசமயம்‌ 
நாமில்லாமல்‌ அவர்‌ ஒன்றும்‌ செய்ய விரும்பவில்லை என்று இந்த 
உருவகம்‌ உணர்த்துவதைக்‌ கண்டு ஆச்சரியப்படுகிறேன்‌. திராட்சச்‌ 
செடியில்‌ கனிகள்‌ தானாகவே உண்டாவதில்லை. கிளைகள்‌ செடியுடன்‌ 
ஒன்றாயிருந்து கனிதரும்‌ இந்தக்‌ காட்சியில்‌ திராட்சச்செடியான இயேசு, 
கிளைகள்‌ தம்முடன்‌ ஒன்றாயிருந்து கனிதருவதை எதிர்பார்க்கிறார்‌. 
உங்களுக்கும்‌ எனக்கும்‌ முன்னால்‌ உள்ள சவால்‌ இதுதான்‌: ' “நாம்‌ 





அவருடன்‌ ஒன்றாயிருந்து கனிதரும்‌ அந்தக்‌ கிளைகளைப்‌ போலிருப்‌ 
போமா?” 

நான்‌ கர்த்தராயிருந்திருந்தால்‌ பலவீனமான மனிதர்களுக்கு என்‌ 
பணியில்‌ முக்கிய பங்கைக்‌ கொடுத்திருக்க மாட்டேன்‌. ஆனால்‌ அவர்‌ 
இழந்துபோன இவ்வுலகின்‌ மக்களுக்கு இரட்சிப்பைக்‌ கொண்டுவரும்‌ 
தமது மகத்தான பணியில்‌ நம்மையும்‌ சேர்த்திருக்கிறார்‌. அதற்காக நாம்‌ 
எவ்வளவு நன்றியுடன்‌ அவரை ஆராதிக்க வேண்டும்‌! அவருடன்‌ பங்கு 
கொள்பவர்களாக நம்மை உருவாக்கி, நம்மூலம்‌ அவரது பணியினைச்‌ 
செய்யும்போது நமது வாழ்க்கைக்குப்‌ புதிய அர்த்தமும்‌ மதிப்பும்‌ 
உண்டாகிறது. இவ்வுலகில்‌ நாம்‌ சந்திக்கிற இழந்துபோன மனிதர்களுக்கு 
இரட்சிப்பைக கொண்டுவர நம்மையும்‌ பயன்படுத்துவதின்‌ மூலம்‌ நமது 
வாழ்வில்‌ பெரும்‌ மகிழ்ச்சியை நமது சிருஷ்டிகர்‌ கொண்டுவருகிறார்‌. 
மகிழ்ச்சி என்பது ஏதோ பூமியில்‌ சிலர்மேல்‌ மாத்திரம்‌ வானத்திலிருந்து 
கொத்தாக விழுவதல்ல. சமாதானத்தை அடைவதற்குச்‌ சில நிபந்தனை 
களும்‌ காரணங்களும்‌ இருப்பதுபோல மகிழ்ச்சிக்கும்‌ உண்டு. இயேசு 
தம்முடைய சந்தோஷம்‌ அவர்களில்‌ நிலைத்திருக்கும்படிக்கும்‌ 
அவர்களுடைய சந்தோஷம்‌ நிறைவாயிருக்கும்படிக்கும்‌ அவர்கள்‌ 
கனிதர வேண்டுமென்று அப்போஸ்தலருக்குக்‌ கூறினார்‌ (யோவான்‌ 
15:11). பிதாவின்‌ சித்தத்தையும்‌ பணியையும்‌ செய்யும்போது நமது 
ஆண்டவர்‌ எப்போதும்‌ பெரும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌ (எபி. 10:7). நாம்‌ 
செய்யும்படி தேவன்‌ விரும்புகிற பணியை நாம்‌ செய்யும்போது பெரும்‌ 
மகிழ்வுக்கான காரணம்‌ அதில்‌ நமக்குண்டு என்று பவுல்‌ கலாத்தியருக்கு 
எழுதினார்‌ (கலா. 6:4, 5). தேவனுடன்‌ பங்குகொள்ளுகிறவர்களா 
யிருப்பதால்‌ நாம்‌ வாழ்க்கைக்குப்‌ பெரும்‌ அர்த்தத்தைக்‌ கொடுக்கும்‌ 
சிறப்பான பணிகளைப்‌ பெறுகிறோம்‌. 


















































இழந்துபோன மக்கள்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டு, 
முன்குறிக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, இரட்சிப்புக்குத்‌ தெரிந்துகொள்ளப்‌ 
36 


பட நான்கு பொறுப்பைகளைச்‌ சபை ஏற்றுக்கொள்ளாவிட்டால்‌ அவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட முடியாதென்று மேற்கண்ட பகுதி தெளிவாகக்‌ கூறுகிறது. 
தாங்கள்‌ விசுவாசிக்காத ஒருவரை அவரை அறியாத மக்கள்‌ அழைக்க 
முடியாது. இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை அவர்கள்‌ கேள்விப்‌ 
படாமல்‌ அவரை விசுவாசிக்க முடியாது. பிரசங்கி ஒருவர்‌ இராமல்‌ 
அதைக்‌ கேள்விப்பட முடியாது. கேட்கவும்‌ விசுவாசிக்கவும்‌ வேண்டிய 
ம 


க்களிடம்‌ பிரசங்கி அனுப்பப்படாவிட்டால்‌ அவர்கள்‌ பிரசங்கிக்க 





முடியாது. அவர்கள்‌ சபையால்‌ அனுப்பப்படவில்லையென்றால்‌ 
பிரசங்கிக்க முடியாது. இப்படி எழுதும்போது, நாம்‌ ஏன்‌ ஒரு சபையாக 
இருக்கிறோம்‌ என்பதை உணர வேண்டுமென சபைக்குப்‌ பவுல்‌ 
அறைகூவல்‌ விடுக்கிறார்‌. 














இழந்துபோன மக்களை இரட்சிப்புக்குள்‌ கொண்டுவர அனைத்து 
பொறுப்புகளும்‌ தேவனுக்கே உண்டு என்பதுபோல எட்டாம்‌ ஒன்பதாம்‌ 
அதிகாரங்களில்‌ தோன்றுகிறது. பத்தாம்‌ அதிகாரத்தில்‌ இழந்துபோன 
மக்கள்‌ இரட்சிக்கப்படும்படி விசுவாசிக்கவும்‌ அறிக்கையிடவும்‌ நாம்‌ 
அனைத்துப்‌ பொறுப்புகளும்‌ உள்ளவர்கள்‌ என்ற எண்ணத்தைப்‌ 
பெறுகிறோம்‌. எனினும்‌, அதன்பின்‌ சபையானது இழந்துபோன 
மக்களுக்குச்‌ சுவிசேஷத்தைக்‌ கூறும்‌ பிரசங்கிகளை அனுப்பும்‌ பொறுப்பை 
உடையது என்றும்‌, இல்லையெனில்‌ மக்கள்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்கவும்‌, 
விசுவாசிக்கவும்‌, கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளவும்‌, 
இரட்சிக்கப்படவும்‌ முடியாது என்று கூறுகிறார்‌. 


உ 0. 



































பிரசங்கிக்கவும்‌ பிரசங்கிகளை அனுப்பவும்‌ சபைக்குள்ள 
பொறுப்பை வாழ்த்தி ஏசாயா கூறுவதைப்‌ பவுல்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌: 
“சமாதானத்தைக்‌ கூறி, நற்காரியங்களைச்‌ சுவிசேஷமாய்‌ அறிவிக்கிற 
வர்களுடைய பாதங்கள்‌ எவ்வளவு அழகானவைகள்‌'' (ஏசாயா 52:7). 
கேட்க வேண்டியவர்களுக்குச்‌ சுவிசேஷத்தைக்‌ கூற அனுப்பப்படுகிற 
வர்களை தேவன்‌ உயர்வாக மதிப்பீடு செய்கிறார்‌ என்பதை இந்த 
உருவகம்‌ காட்டுகிறது. நமது இரட்சிப்பின்‌ சுவிசேஷத்தை நாம்‌ கேட்டு 
விசுவாசிக்கும்படியாக நம்மிடம்‌ அனுப்பப்பட்டவரை நாம்‌ உயர்வாகக்‌ 
கருத வேண்டும்‌. 




















இரண்டு கருத்துக்களை இங்கே முக்கியமாகக்‌ காண வேண்டும்‌: 
1) '“பிரசங்கி'' என்ற வார்த்தை. ஒரு போதகர்‌ அல்லது பிரசங்கபீடத்‌ 
திலிருந்து பேசுபவர்‌ என்று பொருள்கொண்டால்‌ அது சற்றே குழப்பத்தை 
உண்டாக்கலாம்‌. அந்த அர்த்தங்களெல்லாம்‌ அந்த வார்த்தைக்கு 
இருப்பது சரிதான்‌. ஆனால்‌ இன்னும்‌ விசாலமாகப்‌ பொருள்கொள்ள 
வேண்டும்‌. கிரேக்க மொழியில்‌ அந்த வார்த்தை “ஒரு அறிவிக்கையைச்‌ 
செய்ய'' என்று பொருள்படும்‌. பிரசங்கி என்று பவுல்‌ கூறும்‌ இந்த நபரை 








37 


ஒரு போதகராகவோ, சுவிசேஷகராகவோ அல்லது சபையின்‌ 
அருட்பணியாளராகவோ மாத்திரம்‌ மட்டுப்படுத்தக்‌ கூடாது. இயேசுவின்‌ 
முதலாம்‌ தலைமுறைச்‌ சீஷர்கள்‌ தங்களுடைய குடும்பத்தினருக்குச்‌ 
சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்‌ என்று கூறப்படுகிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
நண்பர்களிடம்‌, பணியிடத்தில்‌ உள்ளவர்களிடம்‌, வாழ்க்கையில்‌ சந்தித்த 
அனைவரிடமும்‌ அப்படியே அறிவித்தார்கள்‌. வரம்பெற்ற பிரசங்கி 
மார்கள்‌, சுவிசேஷகர்கள்‌ போன்றவர்களை மட்டுமல்லாமல்‌, பிரசங்கி” 
என்பதில்‌ (குருமார்களல்லாத) சாமானியர்களையும்‌ (laymen) 
சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌ என்று பவுல்‌ கருத்துத்‌ தெரிவிக்கிறார்‌. 




















இயேசுகிறிஸ்துவின்‌ மூலம்‌ தேவனோடு ஒப்புரவாகிய அற்புதத்‌ 
தைப்‌ பெற்ற அனைவருக்கும்‌ ஒப்புரவாகுதலின்‌ செய்தியும்‌ ஊழியமும்‌ 
உடன்கொடுக்கப்பட்டதென கொரிந்தியருக்குப்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌ 
(2 கொரி. 5:13-6:2). சுவிசேஷம்‌ அறிவிக்கிற பொறுப்பைத்‌ தேவன்‌ 
போதகருக்கும்‌, சுவிசேஷகருக்கும்‌, அருட்பணியாளர்களுக்கும்தான்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்று சபையிலுள்ள ஒப்புரவான விசுவாசிகள்‌ 
நினைத்தால்‌, சபை இழந்துபோன “தூங்குகிற இராட்சதனாக'' 
ஆகிவிடும்‌. “தூங்குகிற இராட்சதனை'' எழுப்புகிற ஒரு உண்மை என்ன 
வென்றால்‌, இழந்துபோன யாவருக்கும்‌ சுவிசேஷத்தைக்‌ கூற 
நாமனைவரும்‌ அதிகாரம்‌ பெற்றிருக்கிறோம்‌ என்பதே. இந்நிலையில்‌ 
நாம்‌ ஒரு அருட்பணியாளராக இருக்கிறோம்‌, அருட்பணி நோக்கம்‌ 
நமக்குள்ளது என்பதை உணர வேண்டும்‌. 
































இழந்துபோன மக்களிடம்‌ சுவிசேஷத்தைக்‌ கொண்டுவருபவர்மேல்‌ 
தேவன்‌ அதிக மதிப்பை வைத்திருக்கிறார்‌. இப்படி யோசித்துப்‌ 
பாருங்கள்‌, தேவனுக்கு ஒரு குமாரன்‌ இருந்தார்‌; அவர்‌ ஒரு அருட்பணி 
யாளர்‌ என்று நினைத்துப்‌ பாருங்கள்‌. நீங்கள்‌ தேவனுடைய நாமத்தைக்‌ 
கேட்கவும்‌, விசுவாசிக்கவும்‌, தொழுதுகொள்ளவும்‌, இரட்சிக்கப்படவும்‌ 
உங்களுக்குச்‌ சுவிசேஷம்‌ கூறிய நபர்‌ அல்லது நபர்கள்மீது நீங்கள்‌ 
பெருமதிப்பு வைத்திருக்கிறீர்களா? உங்கள்‌ வாழ்க்கையில்‌ நீங்கள்‌ 
சந்தித்தவர்களில்‌ இவர்கள்‌ மிகவும்‌ முக்கியமானவர்கள்‌. அவர்களை 
நீங்கள்‌ கனம்பண்ண வேண்டும்‌. ஒரு குழந்தையை ஒரு ஊரே 
வளர்க்கிறது என்று ஒரு பழமொழி உண்டு. இழந்துபோன மக்களுக்குச்‌ 
சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு முழுச்‌ சபை தேவைப்படுகிறது. ஒரு முழுச்‌ 
சபையின்‌ ஒருமித்த சாட்சி இழந்துபோன மக்கள்‌ வாழ்க்கையில்‌ 
சுவிசேஷத்தின்‌ உண்மைப்பொருளைக்‌ கொண்டுவருகிறது. 























இரண்டாவது கருத்து என்னவெனில்‌, சுவிசேஷத்தை அறிவிக்கிற 
வர்களின்‌ பாதங்கள்‌ எவ்வளவு அழகானவைகள்‌ என்ற வசனம்‌ 
எழுப்புகிற கேள்வியைப்‌ பற்றியது! இவ்வுலகில்‌ இழந்துபோன 


38 


மக்களுக்காகச்‌ சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிரசங்கிமார்களை 
அனுப்புவது யார்‌? மேலோட்டமாகப்‌ பார்த்தால்‌ சபைதான்‌ இந்தப்‌ 
பிரசங்கிமார்களை அனுப்புவதாகத்‌ தோன்றினாலும்‌, இந்த 
அனுப்புதலுக்குப்‌ பின்னாலுள்ள வல்லமை உயிர்த்தெழுந்த, ஜீவிக்கிற 
கிறிஸ்துவினுடையது. அறுப்புக்கு எஜமானிடம்‌ அறுப்புக்கு ஆட்களை 
அவர்‌ அனுப்பும்படி வேண்டிக்கொள்ள ஜெபிக்கும்படி இயேசு 
அவருடைய அப்போஸ்தலருக்கு அறிவுறுத்தினார்‌ (மாற்கு 9:38; லூக்கா 
10:2). 









































பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால்‌ ஒருவனும்‌ கிறிஸ்து 
விடம்‌ வரமுடியாது என்பதை நாம்‌ உணர்ந்துகொள்ள வேண்டும்‌ 
(யோவான்‌ 6:44). நான்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமென நான்‌ விரும்பி 
னாலும்‌, நான்‌ தெரிந்துகொள்ளப்படாவில்லை என்றால்‌, 
அதனாலென்ன என்று சிலர்‌ கேட்கிறார்கள்‌. ஆவியானவரால்‌ அவர்கள்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டு அவர்கள்‌ இழுத்துக்கொள்ளப்படவில்லை 
என்றால்‌ அவர்கள்‌ இரட்சிக்கப்பட விரும்பமாட்டார்கள்‌ என்பதே 





அவர்கள்‌ கேள்விக்குப்‌ பதிலாகும்‌. 





பரிசுத்த ஆவியானவர்‌ அந்தச்‌ சபை மக்களை ஏவி, ஊழியத்துக்கு 
இசைவளிக்கும்படி அனுப்பப்பட்டவர்களின்‌ இருதயத்தில்‌ அசைவாடிய 
தினாலேயே பவுல்‌, பர்னபா போன்றவர்கள்‌ உள்ளூர்‌ சபையால்‌ 
அனுப்பப்பட்டனர்‌ என்பதை நாம்‌ உணர வேண்டும்‌ (அப்‌. 13:2). 
தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும்‌ 
செய்கைகளையும்‌ உங்களில்‌ உண்டாக்குகிறார்‌ என்று பிலிப்பியில்‌ உள்ள 























சபைக்குப்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌. 

தம்மால்‌ தெரிவுசெய்யப்பட்ட மக்களைத்‌ தேவன்‌ முன்னறிகிறார்‌, 
முன்குறிக்கிறார்‌, அழைக்கிறார்‌, நீதிமானாக்குகிறார்‌. என்றாலும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌ விசுவாசித்து, இரட்சிக்கப்பட 
வாயினால்‌ அறிக்கைசெய்ய வேண்டும்‌. இழந்துபோன மக்களுக்குச்‌ 
சுவிசேஷத்தைக்‌ கூற மக்களைத்‌ தேவன்‌ தெரிந்துகொள்கிறார்‌, 
அழைக்கிறார்‌. இல்லையெனில்‌ அவர்களுக்கு இரட்சிப்பு இராது. 
ஆனால்‌ இழந்துபோனவர்களுக்கு இந்த நற்காரியங்களைக்‌ கூற 
கர்த்தரால்‌ அனுப்பப்பட்டவர்கள்‌ இந்த அழைப்பிற்குக்‌ கீழ்ப்படிந்து, 
கனிதரும்‌ கிளைகளாகத்‌ தேவனுடன்‌ பங்குகொள்பவர்களாக வேண்டும்‌. 











உலகில்‌ இழந்துபோன மக்களுக்கு இரட்சிப்பைக்‌ கொண்டுவர 

தேவன்‌ நம்மைத்‌ தெரிந்தெடுக்கிறாரா அல்லது அந்தத்‌ தனிச்சிறப்பை நாம்‌ 

தெரிந்தெடுக்கிறோமா என்ற கேள்வியைச்‌ சில சமயங்களில்‌ 

கேட்கிறோம்‌. நமது பகுத்தறிவு வாதங்கள்‌ அதற்குச்‌ சரியான பதிலளிப்ப 

தில்லை. இது அல்லது அது என்பது பதிலல்ல, இரண்டும்‌ என்பதுதான்‌ 
39 




















பதில்‌. திராட்சச்‌ செடியின்‌ கிளைபோலஅவரில்‌ நிலைத்திருக்க நாம்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌. அது நம்மைக்‌ கனிகொடுக்கிறவர்களாக 
ஆக்கும்‌ (யோவான்‌ 15). 


நம்பிக்கையின்‌ அவநம்பிக்கையின்‌ இரகசியம்‌ 


மின்விளக்கின்‌ விசையைத்‌ தட்டினால்‌ அறை முழுவதும்‌ ஒளி 
பாய்ந்தாலும்‌ அந்த மின்சாரத்தின்‌ துவங்குமிடத்தை நம்மால்‌ பார்க்க 
முடியாது. மின்சாரத்தையோ, தூரத்திலிருந்து மின்சாரத்தைக்‌ கொண்டு 
வரும்‌ பல கிலோமீட்டர்கள்‌ நீளமுள்ள மின்கம்பிகளையோ பூமிக்கடி 
யிலுள்ள மின்கம்பி வடங்களையோ நம்மால்‌ காண முடியாது. பெரிய 
மின்‌ உற்பத்திக்‌ கலன்கள்‌, மின்செலுத்து சாதனங்கள்‌, மின்‌ உற்பத்திக்குத்‌ 
தண்ணீர்‌ இருக்கும்‌ பெரிய அணைக்கட்டுகள்‌ இவைகளெல்லாம்‌ 
மின்சாரத்தை நமது நகருக்கு, சுற்றுப்புறத்துக்கு, தெருவுக்கு, இல்லத்துக்கு 
வழங்கினால்‌ அவைகளைப்‌ பற்றி நமக்குத்‌ தெரிவதில்லை. 





அதுபோல காண முடியாத பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியையை 
யும்‌, காண முடியாத தேவனுடைய தெய்வீக மேலாண்மையையும்‌ 
குறித்து இந்த அதிகாரங்களில்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌. மின்சாரத்தை நாம்‌ 
காண முடியாது என்றாலும்‌ விளக்கு வெளிச்சத்தால்‌ அறை நிரப்பப்படும்‌ 
போது மின்சாரத்தின்‌ விளைவைக்‌ (கிரியையை) காண்கிறோம்‌. பரிசுத்த 
ஆவியானவரை நாம்‌ காண முடியாது. ஆனால்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டு, 
விசுவாசித்து, அறிக்கைசெய்து, இரட்சிக்கப்படும்‌ ஒவ்வொரு நிகழ்விலும்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியையைக்‌ காண்கிறோம்‌. 














இழந்துபோன மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும்போது சிலர்‌ 
அதை நம்புகின்றனர்‌, சிலர்‌ அதை நம்புவதில்லை என்று இயேசுவும்‌ 
பவுலும்‌ நமக்குக்‌ கூறுகிறார்கள்‌. சுவிசேஷத்துக்கு எப்போதும்‌ ஏன்‌ இப்படி 
இரு மாறுபட்ட விடை கிடைக்கிறது? நம்புகிறவர்கள்‌ நம்பாதவர்களை 
விட மதிநுட்பமில்லாதவர்களா? அல்லது நம்புகிறவர்கள்‌ நம்பாதவர்‌ 
களைவிட அதிக அறிவுத்‌ திறன்‌ உள்ளவர்களா? 








சுவிசேஷத்திற்கு மக்கள்‌ பதிலளிக்கும்‌ விதத்திற்கு அவர்கள்‌ 
அறிவுத்‌ திறன்‌ காரணம்‌ என்பது சரியான விளக்கமல்ல என்று பவுல்‌ 
இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ தருகிறார்‌. அதாவது, விசுவாச வரம்‌ 
கொடுக்கப்பட்டிருப்பதால்‌ சிலர்‌ நம்புகிறார்கள்‌ என்று இயேசுவும்‌ 
பவுலும்‌ நமக்குக்‌ கூறுகின்றனர்‌ (மத்‌. 13:11; 19:11; பிலி. 1:29; 1 கொரி. 
2:19-26). 





சுவிசேஷம்‌ கூறப்படும்போது சிலர்‌ நம்புவதும்‌, சிலர்‌ நம்பாமலிருப்‌ 
பதும்‌ எபிரெய வரலாற்றில்‌, அல்லது புதிய ஏற்பாட்டுக்‌ காலகட்டத்தில்‌ 
மட்டும்‌ நிகழும்‌ ஒன்றல்ல. மேசியாவின்‌ வருகை குறித்துத்‌ தீர்க்கதரிசனம்‌ 


40 


எழுதிய ஏசாயா மற்ற பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகளைவிட 
மேசியாவைப்‌ பற்றி அதிகமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ கூறியிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ சிலுவை மரணத்தைப்‌ பற்றி அது நிகழ்வதற்கு எழுநூறு 
ஆண்டுகளுக்கு முன்னரே ஏசாயா எழுதியிருக்கிறார்‌ (ஏசாயா 53). 
அந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ ஆறு வசனங்கள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சிலுவை மரணத்தின்‌ அர்த்தத்தைக்‌ கூறுகிற மிக முக்கியமான வேதாகம 
வசனங்களாகும்‌: “எங்கள்‌ மூலமாய்க்‌ கேள்விப்பட்டதை விசுவாசித்த 
வன்‌ யார்‌? கர்த்தருடைய புயம்‌ யாருக்கு வெளிப்பட்டது? இளங்‌ 
கிளையைப்‌ போலவும்‌, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப்‌ 
போலவும்‌ அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்‌; அவருக்கு அழகுமில்லை, 
செளந்தரியமுமில்லை; அவரைப்‌ பார்க்கும்போது நாம்‌ அவரை 
விரும்பத்தக்க ரூபம்‌ அவருக்கு இல்லாதிருந்தது. அவர்‌ அசட்பை 
பண்ணப்பட்டவரும்‌, மனுஷரால்‌ புறக்கணிக்கப்பட்டவரும்‌, துக்கம்‌ 
நிறைந்தவரும்‌, பாடு அநுபவித்தவருமாயிருந்தார்‌; அவரை விட்டு 
நம்முடைய முகங்களை மறைத்துக்கொண்டோம்‌; அவர்‌ அசட்பை 
பண்ணப்பட்டிருந்தார்‌; அவரை எண்ணாமற்போனோம்‌. 














மெய்யாகவே அவர்‌ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, 
நம்முடைய துக்கங்களைச்‌ சுமந்தார்‌; நாமோ அவர்‌ தேவனால்‌ அடிபட்டு 
வாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம்‌. நம்முடைய 
மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களி 
னிமித்தம்‌ அவர்‌ நொறுக்கப்பட்டார்‌; நமக்குச்‌ சமாதானத்தை உண்டு 
பண்ணும்‌ ஆக்கினை அவர்மேல்‌ வந்தது; அவருடைய தழும்புகளால்‌ 
குணமாகிறோம்‌. நாமெல்லாரும்‌ ஆடுகளைப்‌ போல வழிதப்பித்‌ திரிந்து, 
அவனவன்‌ தன்தன்‌ வழியிலே போனோம்‌; கர்த்தரோ நம்மெல்‌ 
லாருடைய அக்கிரமத்தையும்‌ அவர்மேல்‌ விழப்பண்ணினார்‌'' (ஏசாயா 
53:1-6). 





மேசியாவைப்‌ பற்றி எழுதும்படி ஏவப்பட்ட அந்தத்‌ தீர்க்க 
தரிசனத்தை ஏசாயா ஆரம்பித்த விதத்தை நாம்‌ கவனிக்குமாறு பவுல்‌ 
அறைகூவல்‌ விடுக்கிறார்‌: *“ஆனாலும்‌ சுவிசேஷத்துக்கு எல்லாரும்‌ 
கீழ்ப்படியவில்லை. அதைக்‌ குறித்து ஏசாயா: கர்த்தாவே, எங்கள்‌ 
மூலமாய்க்‌ கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன்‌ யார்‌? ஆதலால்‌ 
விசுவாசம்‌ கேள்வியினாலே வரும்‌, கேள்வி தேவனுடைய வசனத்‌ 
தினாலே வரும்‌'' (16, 17). 

அந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டதின்மூலம்‌ கிறிஸ்துவின்‌ மரணத்தைக்‌ 
குறித்து தீர்க்கதரிசனம்‌ எழுத ஆரம்பித்த ஏசாயா, நமது கவனத்தை 
நம்பிக்கையின்‌, அவநம்பிக்கையின்‌ இரகசியத்துக்குத்‌ திருப்புகிறார்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்களை இவ்வுலகில்‌ இழந்துபோன மக்களிலிருந்து 

41 





பிரிப்பது இயேசுகிறிஸ்துவே என்று ஏசாயா கூறுகிறார்‌: “உங்களோடு 
பகிர்ந்துகொள்ள எந்தத்‌ தீர்க்கதரிசியும்‌ கூறாத தீர்க்கதரிசனம்‌ என்னிட 
முள்ளது; ஆனால்‌ அதை நம்புவது யார்‌?'' என்று பல்வேறு வார்த்தை 
களால்‌ இப்பெரிய அதிகாரத்தை ஏசாயா துவக்குகிறார்‌. 


மக்களை விசுவாசத்துக்கும்‌, கிறிஸ்துவுக்கும்‌ இழுக்கும்போது, 
தேவனுடைய வார்த்தையைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ எவ்வாறு பயன்‌ 
படுத்துகிறார்‌ என்று பவுல்‌ தொடர்ந்து எழுதுகிறார்‌. விசுவாசம்‌ 
தேவனுடைய வார்த்தையைக்‌ கேட்பதினால்‌ வருகிறது என்று அவர்‌ 
கூறுகிறார்‌. 


பவுலுடன்‌ பேதுருவும்‌ இதே சத்தியத்தைப்‌ போதிக்கிறார்‌. 
தேவனுடைய வார்த்தை அழிவில்லாத வித்து என்றும்‌, அந்த வார்த்தை 
யைக்‌ கேட்கும்போது அல்லது வாசிக்கும்போது சரியாகப்‌ பதில்செயல்‌ 
காண்பிப்பவர்களில்‌ அது ஆவிக்குரிய வாழ்வை உண்டாக்கும்‌ என்றும்‌ 
பேதுரு கூறுகிறார்‌ (1 பேதுரு 1:22, 23). 











இருளான உலகத்தில்‌ பிரகாசிக்கிற விளக்கைப்‌ போன்ற 
வார்த்தைக்கு வரும்படி தன்‌ வாசகர்களைப்‌ பேதுரு அழைக்கும்போது 
இதே சத்தியத்தை இன்னொரு உருவகத்தால்‌ விளக்குகிறார்‌. அந்த 
விளக்கை அணுகும்போது அவர்கள்‌ இரண்டு அதிசயங்களைச்‌ சந்திப்‌ 
பார்கள்‌; ஒன்று, பொழுது விடியும்‌; இரண்டு, விடிவெள்ளி அவர்கள்‌ 
இருதயங்களில்‌ உதிக்கும்‌ (2 பேதுரு 1:19). 

பவுலின்‌ கூற்றும்‌, பேதுருவின்‌ இரண்டு உருவகங்களும்‌ 1949ஆம்‌ 
ஆண்டு முதல்‌ என்‌ ஊழியத்துக்கு வேண்டிய தொலைநோக்காக 
அமைந்தன. ஏசாயா தனது தீர்க்கதரிசனத்தில்‌ தேவனுடைய நினைவு 
களையும்‌ வழிகளையும்‌, மனிதனுடைய நினைவுகளையும்‌ வழிகளை 
யும்‌ ஒப்புதலுக்குக்‌ கொண்டுவந்ததால்‌ தேவனுடைய வார்த்தையைத்‌ 
தான்‌ பிரசங்கிப்பதாகக்‌ கூறினார்‌. மக்களைத்‌ தேவனுடைய வார்த்தைக்‌ 
குக்‌ கொண்டுசெல்லும்போதும்‌, தேவனுடைய வார்த்தையை மக்களிடம்‌ 
கொண்டுவரும்போதும்‌ விசுவாசம்‌ வருகிறது என்றும்‌, அவர்கள்‌ 
மீண்டும்‌ பிறக்கிறார்கள்‌ என்றும்‌ நான்‌ கண்டுகொண்டேன்‌. பேதுருவின்‌ 
இந்த இரண்டு உருவகங்களிலும்‌ மீண்டும்‌ பிறப்பது அழகாக விளக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 
அநேக கேள்விகளும்‌ பதில்களும்‌ 























வாசகர்களிடமிருந்து மீண்டும்‌ கேள்விகளை எதிர்பார்த்துப்‌ பத்தாம்‌ 
அதிகாரத்தைப்‌ பவுல்‌ முடிக்கிறார்‌. விசவாசம்‌ வார்த்தையைக்‌ கேட்பதின்‌ 
மூலம்‌ வருகிறது என்பதை அவர்‌ மையப்படுத்தும்போது '“சரி, ஒருமுறை 
கூட வார்த்தையைக்‌ கேளாதவர்களைப்‌ பற்றி எப்படி?'' என்று வாசகர்‌ 


42 





கள்‌ கேட்பதாகக்‌ கற்பனைசெய்கிறார்‌. சமயச்சார்பற்ற பல கல்லூரி 
மாணவர்களுடன்‌ நான்‌ சுவிசேஷத்தைப்‌ பகிர்ந்துகொண்டபோது, முதல்‌ 
முறையாகச்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்கும்‌ மாணவர்கள்‌ ““இந்தச்‌ 
சுவிசேஷத்தை ஒருமுறைகூடக்‌ கேட்டிராதவர்களைப்‌ பற்றி எப்படி?'” 
என்று உடனடியாக இந்தக்‌ கேள்வியை எழுப்புவதைப்‌ பலமுறை நான்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. 

















இந்தக்‌ கேள்வியை எழுப்பியபின்‌ பவுல்‌ அதற்குப்‌ பதிலளிக்கிறார்‌: 
“இப்படியிருக்க அவர்கள்‌ கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன்‌; 
கேள்விப்பட்டார்கள்‌; அவைகளின்‌ சத்தம்‌ பூமியெங்கும்‌ அவைகளின்‌ 
வசனம்‌ பூச்சக்கரத்தின்‌ கடைசிவரைக்கும்‌ செல்லுகிறதே. இஸ்ரவேலர்‌ 
அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன்‌; அறிந்தார்கள்‌; முதலாவது 
மோசே: எனக்கு ஜனங்களல்லாதவர்களைக்‌ கொண்டு நான்‌ உங்களுக்கு 
எரிச்சல்‌ உண்டாக்குவேன்‌; புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்குக்‌ 
கோபமூட்டுவேன்‌ என்றான்‌. '' 


ஏசாயா தைரியமாய்க்‌ கூறுகிறார்‌: “என்னைத்‌ தேடாதவர்களாலே 
கண்டறியப்பட்டேன்‌, என்னை விசாரித்துக்‌ கேளாதவர்களுக்கு 
வெளியரங்கமானேன்‌. இஸ்ரவேலரைக்‌ குறித்து: கீழ்ப்படியாதவர்களும்‌ 
எதிர்த்துப்‌ பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள்‌ 
முழுவதும்‌ என்‌ கைகளை நீட்டினேன்‌'' (18-21; சங்‌. 19:1-4; உபா. 
32:21; ஏசாயா 65:1). 


இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதிலளிக்கும்போது தாவீது, மோசே, ஏசாயா 
ஆகியவர்களைப்‌ பவுல்‌ மேற்கோள்‌ காட்டுகிறார்‌. “வானங்கள்‌ 
தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது; ஆகாய விரிவு 
அவருடைய கரங்களின்‌ கிரியையை அறிவிக்கிறது. அவைகளின்‌ சத்தம்‌ 
பூமியெங்கும்‌ கேட்கப்படுகிறது'' என்று தாவீது எழுதும்போது, 
“இயற்கை வெளிப்பாடு'' என்று இறையியலாளர்கள்‌ கூறுவதைத்‌ தாவீது 
விளக்குகிறார்‌. 





தொலைதூரத்திலுள்ள அருட்பணியாளர்களைச்‌ சந்திக்கும்‌ 
என்னுடைய பயணங்களில்‌ நான்‌ ஒன்றைக்‌ கண்டுகொண்டேன்‌. பெரிய 
நகரங்களில்‌ வாழும்‌ நாம்‌, நகரத்தின்‌ விளக்குகள்‌ இல்லாத காடுகளுக்குள்‌ 
செல்லும்போது, நட்சத்திரங்களையும்‌ நாம்‌ வாழும்‌ இந்த அதிசயமான 
பிரபஞ்சத்தையும்‌ அதிகமாக அறிந்துகொள்கிறோம்‌. ஆடுமேய்க்கும்‌ 
இளைஞனாகத்‌ தாவீது இருந்தபோது மேலே நட்சத்திரங்களைப்‌ 
1ார்த்தபடி பல இரவுகள்‌ படுத்திருக்கக்‌ கூடும்‌. தேவனுடைய மகிமையை 
வானமும்‌ ஆகாயவிரிவும்‌ வெளிப்படுத்துவதாகப்‌ பத்தொன்பதாம்‌ 
சங்கீதத்தில்‌ எழுத தாவீதைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ ஏவினார்‌. இந்த 


43 

















வெளிப்பாட்டை அவைகள்‌ கூறாத இரவு ஒன்றுமில்லை. தாவீது 
கூறுகிறபடி அவைகளுக்குப்‌ பேச்சோ சத்தமோ இல்லையென்றாலும்‌ 
அவைகளின்‌ பிரசங்கத்தைக்‌ கேளாத இடம்‌ பூமியில்‌ இல்லை. 


சிருஷ்டிப்பின்‌ அதிசயம்‌ அவர்களுக்குத்‌ தேவனைப்பற்றிய 
செய்தியைக்‌ கூறுவதால்‌, இழந்துபோனவர்கள்‌ போக்குச்‌ சொல்ல 
இடமில்லை என்று இந்த நிருபத்தின்‌ முதல்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌ எழுது 
கிறார்‌ (1:20). இழந்துபோன மக்கள்‌ இயற்கையின்‌ வெளிப்பாடு மூலம்‌ 
வேண்டிய அளவு விசுவாசத்தை அறிந்துகொள்ளமுடியுமா என்றால்‌ 
அந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ ““முடியாது”” என்பதே. 





இழந்துபோன நபர்‌ ஒருவர்‌ சிருஷ்டிப்பைப்‌ பார்த்துச்‌ சிருஷ்டிகர்‌ 
ஒருவர்‌ உண்டென்று உணருவாரென்றால்‌, சிருஷ்டிப்புகளின்‌ மூலம்‌ 
பெற்ற வெளிச்சத்தினால்‌ அவரைத்‌ தேடுவாரென்றால்‌, தேவன்‌ அவருக்கு 
அதிக வெளிச்சத்தைக்‌ கொடுப்பார்‌ என்று வேதாகமம்‌ போதிக்கிறது. 
வேதாகமத்தில்‌ இது முக்கியமானதொரு கொள்கையாகும்‌ (பிலி. 3:16; 
யோவான்‌ 9:40, 41; 15:22). உலகின்‌ ஒருகோடியில்‌ வாழும்‌ ஆதி 
மக்களுக்குச்‌ சுவிசேஷம்‌ கூறப்பட்டபோது, நாங்கள்‌ இதற்காகத்தான்‌ 
காத்திருந்தோம்‌, யாராவது வந்து நாங்கள்‌ பல்லாண்டுகளாகத்‌ தேடும்‌ 
தேவனைக்‌ குறித்து எங்களுக்குச்‌ சொல்வார்கள்‌ என எதிர்பார்த்திருந்‌ 
தோம்‌ என்று அவர்கள்‌ கூறியதாக அருட்பணியாளர்கள்‌ நமக்குக்‌ 
கூறுகிறார்கள்‌. 














இதை உறுதிசெய்யும்‌ ஒரு அனுபவம்‌ எனக்கு ஏற்பட்டது. ஒரு 
போதகராக இல்லத்தில்‌ வேதாகமப்‌ பாடங்களை நடத்திக்கொண்டிருந் 
தேன்‌. ஒரு ஜப்பானியப்‌ பெண்மணி வந்து வகுப்பு முடிந்தவுடன்‌ 
என்னைச்‌ சந்திக்கலாமா என்று கேட்டாள்‌. இரண்டாவது உலகப்‌ போரின்‌ 
இறுதி மாதங்களில்‌ டோக்கியோவில்‌ பாதுக்காப்புப்‌ பதுங்கு குழி ஒன்றில்‌ 
இருந்தபோது அன்று நான்‌ பாடத்தில்‌ கூறியபடி அவள்‌ ஜெபித்ததாகக்‌ 
கூறினாள்‌. அவள்‌ புத்த மதத்தைச்‌ சேர்ந்த பெண்மணி. ஆனால்‌ 




















மெய்யான தேவன்‌ ஒருவர்‌ உண்டென்றும்‌, அவரை நோக்கி ஜெபித்தால்‌ 
அவர்‌ காப்பாற்றுவார்‌ என்றும்‌ அவள்‌ அறிந்திருந்தாள்‌. 

இயேசுகிறிஸ்துவில்‌ அவள்‌ தன்‌ விசுவாசத்தை வைத்தாள்‌ - 
பொழுது விடிந்தது; அவள்‌ இருதயத்தில்‌ விடிவெள்ளி உதித்தது. இயேசு 
கிறிஸ்துவின்‌ சீஷியானாள்‌! அந்தப்‌ பதுங்கு குழியில்‌ அவளுக்கு 
வெளிச்சத்தைக்‌ கொடுத்த தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்தாள்‌, அவர்‌ மேலும்‌ 
வெளிச்சத்தைக்‌ கொடுத்தார்‌. கர்த்தர்‌ என்‌ வெளிச்சமும்‌ இரட்சிப்பு 
மானவர்‌ என்று கூறி (சங்‌. 27:1) அன்றிரவு அவள்‌ அந்த இடத்தை 
விட்டுச்‌ சென்றாள்‌. 











44 


உபாகமத்திலிருந்து மோசேயின்‌ தீர்க்கதரிசன வசனத்தைப்‌ பவுல்‌ 
பிறகு மேற்கோளாகக்‌ காட்டுகிறார்‌. இந்த அதிகாரத்தின்‌ மீதிப்‌ பகுதிக்கும்‌, 
இறையியலின்‌ சிறந்த படைப்பாகிய பதினோராம்‌ அதிகாரத்துக்கும்‌ 
உரிய கொள்கையாக அது அமைகிறது. ஆவிக்குரியவர்களல்லாத 
புறஜாதி மக்களை இரட்சிப்புக்குத்‌ தேவன்‌ தெரிந்துகொள்ளுவதின்‌ மூலம்‌ 
இஸ்ரவேலுக்குத்‌ தேவன்‌ எரிச்சலுண்டாக்குவார்‌ என்று மோசே 
முன்னறிவித்தார்‌. 

புறஜாதி மக்களை ““நாய்கள்‌'' என்று அன்றைய யூதர்‌ கருதினர்‌. 
அதாவது புறஜாதியான்‌ ஒருவனுக்கு ஆவிக்குரிய விஷயங்களில்‌ ஒரு 
நாய்க்குரிய பகுத்தறிவுதான்‌ உண்டு என்பது பொருள்‌. தேவன்‌ யூதர்‌ 
களிடமிருந்து திரும்பி வேற்று இன மக்களைத்‌ தெரிந்துகொள்வா 
ரென்றால்‌ அது யூதர்களுக்கு நிச்சயம்‌ எரிச்சலூட்டும்‌. வேற்று இன 
மக்களை இரட்சித்து யூதர்களுக்கு எரிச்சலூட்டுவார்‌ என்ற 
தீர்க்கதரிசனத்தைப்‌ பவுல்‌ உறுதிசெய்து மேலும்‌ தொடர்கிறார்‌. புத்தியீன 
மக்களையும்‌, புரிந்துகொள்ள இயலாத மக்களையும்‌ இரட்சிப்பதால்‌ 
இஸ்ரவேலரைத்‌ தேவன்‌ கோபப்படுத்துவார்‌ என்றும்‌ மோசே 
கூறியிருந்தார்‌. 

யூதர்களின்‌ மதிநுட்பத்தையும்‌ வரத்தையும்‌ நீங்கள்‌ கூர்ந்து 
கவனித்திருக்கிறீர்களா? பெரிய விஞ்ஞானிகள்‌, நோபல்‌ பரிசு 
பெற்றவர்கள்‌, சிறந்த கல்விமான்கள்‌, இசைவல்லுநர்கள்‌, இசையமைப்‌ 
பாளர்கள்‌ யாவரும்‌ யூதர்களாக இருக்கின்றனர்‌. இவர்களைவிட மதி 
நுட்பத்திலும்‌ வரத்திலும்‌ எவ்வளவோ தாழ்ந்தவர்களைத்‌ தேவன்‌ 
தெரிந்துகொண்டார்‌ என்பது எப்படியிருக்கிறது? தேவனால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்ட வேற்று இன மக்கள்‌ அவர்களுடைய வல்லமை, அறிவு 
ஆகியவைகளில்‌ தெரிந்துகொள்ளப்படவில்லை என்ற உண்மையைப்‌ 
பவுல்‌ பதிவுசெய்கிறார்‌ (1 கொரி. 1:26-29). 


























தம்மைத்‌ தேடாதவர்களைத்‌ தேவன்‌ தெரிந்துகொள்வதால்‌ பூதர்‌ 
களுக்கு எரிச்சலூட்டுவார்‌ என்ற மோசேயின்‌ தீர்க்கதரிசனத்தோடு 
இன்னும்‌ இரண்டு தீர்க்கதரிசனங்களை ஏசாயா சேர்க்கிறார்‌. தேவனுக்‌ 
கென்று யூதர்கள்‌ வைராக்கியமுள்ளவர்கள்‌ என்பதைப்‌ பவுல்‌ முன்பே 
கூறியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ வைராக்கியம்‌ தவறானது. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ சுயநீதியால்‌ அவரைத்‌ தேடப்‌ பார்க்கின்‌ 
றனர்‌. கிறிஸ்துவைச்‌ சந்திப்பதற்கு முன்னர்‌ இருந்த தர்சு பட்டணத்துச்‌ 
சவுலைப்‌ போல யூதர்கள்‌ தேவனைத்‌ தேடுவதற்குத்‌ தங்கள்‌ சுயநீதியை 
முன்னால்‌ வைத்தனர்‌. 








நான்‌ போதகராகச்‌ சந்தித்த விசுவாசிகள்‌ கூறும்‌ தேவனைப்‌ பற்றிய 
கதைகளை அல்லது சாட்சிகளை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகக்‌ 


45 


கேட்டிருக்கிறேன்‌. அவர்கள்‌ எவ்வாறு தேவனைக்‌ கண்டார்கள்‌ அல்லது 
தேவன்‌ எவ்வாறு அவர்களைக்‌ கண்டார்‌ என்பதில்‌ சாட்சிகள்‌ ஒரே 
மாதிரியாக இருப்பதில்லை. எல்லாச்‌ சாட்சிகளிலும்‌ நான்‌ பொதுவாகக்‌ 
கண்டதை ““பெரிய குறுக்கீடு'' என்று அழைக்கிறேன்‌. மேய்ப்பரின்‌ 
சங்கீதத்தில்‌ (சங்கீதம்‌ 23) கர்த்தர்‌ எவ்வாறு தன்னுடைய மேய்ப்பராக 
இருக்கிறார்‌ என்று தாவீது நமக்குச்‌ சொல்லுகிற உருவகத்தில்‌ இந்தக்‌ 
குறுக்கீடு என்பதை அழகாக இவ்வாறு எடுத்துக்‌ கூறுகிறார்‌: “அமர்ந்த 
தண்ணீர்களண்டை என்னைக்‌ கொண்டுபோய்‌ விடுகிறார்‌.” 








தேவனிடம்‌ அல்லது கிறிஸ்துவிடம்‌ எவ்வாறு விசுவாசத்துக்குள்‌ 
வந்தனர்‌ என்று மக்கள்‌ கூற நான்‌ கேட்டிருக்கிறேன்‌. அவர்கள்‌ தேவனைத்‌ 
தேடவில்லை என்பதைக்‌ கேட்டு நான்‌ ஆச்சரியப்படுகிறேன்‌. தேவன்‌ 
தான்‌ அவர்களைத்‌ தேடிக்கொண்டிருந்தார்‌! தம்முடைய மேய்ப்பனின்‌ 
கோலால்‌ அவர்களின்‌ தலையில்‌ தட்டி அவர்களைக்‌ “கொண்டுபோய்‌ 
விடுகிறார்‌.'' அவர்களால்‌ தீர்த்துக்கொள்ள முடியாத பிரச்சினைகளின்‌ 
தலையில்‌ தட்டித்தான்‌ அவர்களைக்‌ ''கொண்டுபோய்‌ விடுகிறார்‌.” 
அந்தப்‌ பிரச்சினைகள்‌ மேய்ப்பராகிய தேவனுடைய அன்பான குறுக்கீடு 
என்று பின்னர்‌ தெரிந்துகொள்ளுகின்றனர்‌. அவர்களுடைய விசுவாசப்‌ 
பயணத்தில்‌ முக்கியமான நேரங்களில்‌ அவர்‌ தொடர்ந்து குறுக்கீடு 
செய்கிறார்‌. இதற்கான துவக்கச்‌ செயல்‌ தேவனிடமிருந்து வருகிறதே 
தவிர அவர்கள்‌ தேவனைத்‌ தேடுவதிலிருந்து வருவதில்லை. 























மதம்‌ என்பது மனிதன்‌ தேவனைத்‌ தேடுவது என்றும்‌ ஆனால்‌ 
வேதாகமம்‌ தேவன்‌ மனிதனைத்‌ தேடுவது என்றும்‌ யாரோ ஒருவர்‌ 
கூறியிருக்கிறார்‌. ஏசாயாவை மேற்கோள்‌ காட்டி, நமது சொந்த 
வாழ்விலும்‌ மற்றவர்களுடைய விசுவாசப்‌ பயணத்திலும்‌ சிறப்பான 
நிகழ்வுகளைப்‌ பவுல்‌ தீர்க்கதரிசனமாகக்‌ கூறுகிறார்‌. தேவனுக்காக 
வைராக்கியம்‌ கொண்டிருந்த யூதர்களைப்‌ போலல்லாமல்‌ அவரைத்‌ 
தேடாத மக்களைத்‌ தேவன்‌ தேடிக்‌ கண்டுபிடித்தார்‌. ஆவிக்குரிய வாழ்வில்‌ 
யூதர்கள்‌ மீண்டும்‌ சேரும்‌ வண்ணம்‌ அவர்களைத்‌ தூண்டும்படியாக 
வேற்று இன மக்களுக்குத்‌ தேவன்‌ இதைச்‌ செய்வார்‌ என்ற போதனையை 
மோசே, ஏசாயா, பவுல்‌ ஆகியோர்‌ சேர்த்துக்‌ கூறுகின்றனர்‌. 











46 


அத்தியாயம்‌ நான்கு 
்‌ இஸ்ரவேலின்‌ இரகசியம்‌'' 
(11:1-36) 


நான்‌ போதகராகப்‌ பணியாற்றிய ஆலயமொன்றில்‌ வேதாகம 
அறிஞர்‌ ஒருவர்‌ ஒரு வாரம்‌ முழுவதும்‌ செய்தியளிப்பதாக ஏற்பாடு 
செய்யப்பட்டிருந்தது. அவர்கள்‌ எங்களிடம்‌ வரும்போது ஓய்வு 
நேரத்துக்கு நாங்கள்‌ என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டேன்‌. 
அவருடைய பொழுதுபோக்கு மர்ம நாவல்களை வாசிப்பது என்றும்‌, 
பிரசித்தி பெற்ற மர்ம நாவலாசிரியர்‌ எழுதிய சில புத்தகங்களைத்‌ தேடி 
வைத்திருக்கும்படியும்‌ அவர்‌ பதில்‌ சொன்னபோது நான்‌ ஆச்சரியப்‌ 
பட்டேன்‌. 











ஆயிரக்கணக்கான மக்கள்‌ நல்ல மர்ம நாவல்களை வாசிக்க 
விரும்புகிறார்கள்‌. ஏனெனில்‌ ''மர்மம்‌ என்பது கடைசியில்‌ வெளிப்படுத்‌ 
தப்படும்‌ ஒரு இரகசியம்‌.'' பிரசித்திபெற்ற ஆசிரியர்கள்‌ எழுதிய நாவல்‌ 
களைப்‌ பலர்‌ ஆர்வத்தோடு படித்து, மர்மம்‌ என்னவென்றும்‌ இரகசியம்‌ 
எப்படி வெளிவரப்‌ போகிறது என்றும்‌ யூகித்து மகிழ்கிறார்கள்‌. 
வேதாகமத்தில்‌ ““இரகசியம்‌'' என்பது வெளிப்படவிருக்கும்‌ 
இரகசியத்தை மட்டுமல்ல, சர்வவல்லமையுள்ள தேவனால்‌ மாத்திரம்‌ 
நடைபெறவிருக்கும்‌ ஒரு புதிய எதிர்கால நிகழ்வை வர்ணிப்பதாகவும்‌ 
இருக்கிறது. 


ரோமருக்கு எழுதின நிருபத்தில்‌ பதினோராம்‌ அதிகாரத்தில்‌ 
இஸ்ரவேலை ஒரு இரகசியம்‌ என்று பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌ (வச. 25). 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பல காரணங்களினால்‌ ஒரு இரகசியம்‌ என்று கூறப்‌ 
படுகிறது. ““தெரிந்துகொள்ளுதல்‌'' என்று பவுல்‌ எதைக்‌ கூறுகிறாரோ, 
அதை இஸ்ரவேல்‌ எடுத்துக்காட்டுவதாகப்‌ பழைய ஏற்பாடு முழுவதுமே 
கூறுகிறது. யூதர்கள்‌ தேவனுடைய தெரிந்துகொள்ளப்பட்ட மக்கள்‌. 
தேவன்‌ அவர்களைத்‌ தெரிந்துகொண்டாலும்‌, தேவனால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்ட மக்களாக இல்லாமல்‌ இருக்க அவர்கள்‌ விரும்புவதை 


























47 


நாம்‌ சுயவிருப்பம்‌ என்று அழைக்கிறோம்‌. வேதாகமத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
அதற்கு எடுத்துக்காட்டாகும்‌. 

புதிய இஸ்ரவேல்‌ தேசம்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட தேசம்‌ 
அல்ல. அவர்கள்‌ இரக்கமற்ற முறையில்‌ பாலஸ்தீன மக்களைக்‌ 
கொடுமைப்படுத்துவது அந்த உண்மையைக்‌ காட்டுகிறது. அவர்கள்‌ ஒரு 
தேசம்‌ என்பதும்‌, உலகம்‌ முழுவதிலும்‌ இப்போது சிதறிக்‌ கிடக்கவில்லை 
என்பதும்‌, எசேக்கியேல்‌, சகரியா, ஏசாயா போன்ற பழைய ஏற்பாட்டுத்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ எழுதியது மற்றும்‌ பவுல்‌ இந்த அதிகாரங்களில்‌ 
எழுதியிருப்பது ஆகியவைகளின்‌ நிறைவேறுதலாயிருக்கிறது. ஆனால்‌ 
ஆவிக்குரியஜீவனுக்குள்‌ இஸ்ரவேல்‌ திரும்பிவருவது என்பது 
முன்னுரைக்கப்பட்டிருந்தாலும்‌ இன்னும்‌ அது நடந்தேறவில்லை. 

“தேவன்‌ இஸ்ரவேலரைத்‌ தள்ளிவிட்டாரோ?'' என்று பவுல்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ இரண்டுமுறை கேட்கிறார்‌ (வச. 1, 11). அவர்களுக்காக 
அனுப்பப்பட்ட மேசியாவாகிய தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ள 
இஸ்ரவேல்‌ மறுத்ததால்‌ தேவன்‌ அவர்களை நிராகரித்துவிட்டாரா? 
“நிச்சயமாக இல்லை, இல்லவே இல்லை'' என்பதே பவுலினுடைய பதில்‌. 
தேவன்‌ தம்முடைய மக்களைத்‌ தள்ளிவிடவில்லை என்பதே இந்த 
அதிகாரத்தின்‌ முக்கிய செய்தியாகும்‌. தேவனுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ 
உள்ள உறவு ஒரு இரகசியம்‌ என்றும்‌, அது இறுதியில்‌ அவிழ்க்கப்படும்‌ 
என்றும்‌ இந்த அதிகாரத்தில்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌. இந்த இரகசியம்‌ 
வெளிப்படும்போது இவ்வதிகாரங்களில்‌ பவுல்‌ முன்னுரைத்திருப்பது 
நிறைவேறுவது தேவனுடைய வல்லமையினால்‌ மாத்திரமே 
சாத்தியமாகும்‌. இரகசியம்‌ என்பதற்கு நான்‌ அளிக்கும்‌ விளக்கத்தின்‌ இரு 
பரிமாணங்களிலும்‌ இஸ்ரவேல்‌ இரகசியமாகவே தெரிகிறது. 
































தேவன்‌ தம்முடைய மக்களைத்‌ தள்ளிவிட்டாரோ என்று 
கேட்கிறேன்‌, தள்ளிவிடவில்லையே; நானும்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியிலும்‌ 
பென்யமீன்‌ கோத்திரத்திலும்‌ பிறந்த இஸ்ரவேலன்‌. தேவன்‌ தாம்‌ 
முன்னறிந்துகொண்ட மக்களைத்‌ தள்ளிவிடவில்லை'' என்ற 
முன்னுரையுடன்‌ பவுல்‌ இவ்வதிகாரத்தை ஆரம்பிக்கிறார்‌ (1, 2). 

யூதக்‌ கிறிஸ்தவரான வல்லமையான ஒரு பிரசங்கி இறையியல்‌ 
கல்லூரிச்‌ சிற்றாலய ஆராதனை ஒன்றில்‌ தன்னுடைய விசேஷித்த 
செய்தியைக்‌ கூறி முடித்தபோது, மூத்த மாணவர்களில்‌ ஒருவன்‌ 
அவருடன்‌ கைகுலுக்கி ''நான்‌ நேரடியாகக்‌ கேட்ட முதல்‌ யூதக்‌ கிறிஸ்தவர்‌ 
நீங்கள்தான்‌'' என்றான்‌. அதற்கு அந்தப்‌ பிரசங்கி “பன்னிரு அப்போஸ்‌ 
தலர்களை நீ கேள்விப்படவில்லையா?'' என்று கேட்டார்‌. பன்னிரு 
அப்போஸ்தலர்களும்‌ யூதர்கள்‌. அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ 
புத்தகத்தை வாசிக்கும்போது, பத்தாம்‌ அதிகாரம்‌ வரும்வரையில்‌ 

48 

















சபையில்‌ காணப்படும்‌ அனைத்து விசுவாசிகளும்‌ யூதர்களே. 
இரட்சிப்பின்‌ கதவுகளை யூதர்களுக்குத்‌ தேவன்‌ அடைத்துவிடவில்லை 
என்று சபை வரலாற்றில்‌ பெரிய அருட்பணியாளரான பவுல்‌ தன்னையே 
நமக்குச்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. 

தேவன்‌ இஸ்ரவேலைக்‌ கைவிட்டுவிட்டார்‌ எனவும்‌, தான்‌ மட்டும்‌ 
தான்‌ விக்கிரகக்‌ கடவுளாகிய பாகாலை ஆராதிக்காதவன்‌ என்றும்‌, 
தேவனை விட்டுவிடாதவன்‌ என்றும்‌ நினைத்துக்கொண்டிருந்த பழைய 
ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசியாகிய எலியாவின்‌ உதாரணத்தைப்‌ பவுல்‌ 
எடுத்துக்காட்டுகிறார்‌. பெரிய தீர்க்கதரிசியாகிய எலியா இஸ்வேலுக்காக 
எவ்வாறு பரிந்துபேசுகிறார்‌ என்பதை நீங்கள்‌ அறியவில்லையா? 
“கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள்‌ கொலைசெய்து 
உம்முடைய பலிபீடங்களை இடித்துப்போட்டார்கள்‌; நான்‌ ஒருவன்‌ 
மாத்திரம்‌ மீதியாயிருக்கிறேன்‌, என்‌ பிராணனையும்‌ வாங்கத்‌ தேடு 
கிறார்களே'' என்று எலியா கூறினார்‌. இதற்குத்‌ தேவனுடைய பதில்‌ 











என்ன தெரியுமா? ““பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 
ஏழாயிரம்‌ பேரை எனக்காக மீதியாக வைத்தேன்‌'' என்பதே (11:2-4). 


நாம்‌ வசித்து ஊழியம்‌ செய்யுமிடத்தில்‌ ஒருசில விசுவாசிகள்‌ 
மாத்திரம்‌ இருந்தால்‌ நாம்‌ தனிமையாக இருப்பதாகவும்‌, உண்மையாய்‌ 
தேவனுக்காக ஊழியம்செய்ய மீதியாயிருப்பது நாம்‌ மட்டும்தான்‌ 
என்றும்‌ எலியாவைப்‌ போல நாமும்‌ சுலபமாக நினைக்கக்‌ கூடும்‌. 
கர்த்தருக்குத்‌ தெரிந்திருப்பதை நாம்‌ அறிந்தால்‌, நம்மைப்‌ போல 
உண்மையுள்ள ஆயிரமாயிரம்‌ ஊழியர்களைத்‌ தேவன்‌ உலகெங்கும்‌ 
வைத்திருக்கிறார்‌ என்பது புரியும்‌. 

















எலியா பல தவறுகளைச்‌ செய்தார்‌. தன்‌ ஜீவனை எடுத்துக்‌ 
கொள்ளும்படி ஒரு மரத்தின்கீழ்‌ மனத்தளர்வான ஜெபத்தை அவைகள்‌ 
ஏறெடுக்க வைத்தன. நாம்‌ எவ்வளவு தெரிந்துகொள்ள முடியுமோ அதில்‌ 
ஒரு மிகச்‌ சிறிய பகுதியைத்‌ தான்‌ தெரிந்திருக்கிறோம்‌ என்ற உண்மையை 
எலியா மறந்துவிட்டது முதல்‌ தவறு. சுயநினைவற்ற அறிவின்மை 
யிலிருந்து சுயநினைவுள்ள அறியாமைக்குச்‌ செல்லுவதுதான்‌ 
ஆவிக்குரிய கல்வி என்பதாகும்‌. நாம்‌ நினைத்துக்கொள்வதுபோல நமது 
நிலைமை அவ்வளவு சீர்கேடானதல்ல. ஏனெனில்‌ நாம்‌ தெரிந்து 
கொள்ளாத பிரச்சினைகள்‌ எவ்வளவோ உண்டு. தேவனுக்கு 
எதுவெல்லாம்‌ தெரியும்‌ என்பதை நாம்‌ தெரிந்துகொண்டால்‌ நாம்‌ மிகுந்த 
உற்சாகமடைவோம்‌; இறந்துபோக வேண்டுமென்ற ஜெபமும்‌ 
இருதயத்துக்கு வராது. 


தேவனுடைய வல்லமையைக்‌ குறைவாக அளவிட்டதும்‌ எலிய 


| 





5: 


செய்த தவறாகும்‌. வெளியில்‌ தோன்றுகிறபடி காரியங்கள்‌ ஒருபோது 
49 


மோசமாக இருப்பதில்லை. ஏனெனில்‌ நாம்‌ நினைத்துக்கொள்ளுகிறபடி 
தேவன்‌ பலவீனரல்ல. எட்டாம்‌ அதிகாரத்தின்‌ இறுதிப்‌ பகுதியின்‌ 
பொருள்‌: தேவன்‌ ஆளுகையின்‌ பொறுப்பிலிருக்கிறார்‌, அவர்‌ என்ன 
செய்கிறார்‌ என்பது அவருக்குத்‌ தெரியும்‌; தமது ஆவிக்குரிய வெற்றியை 
அடையத்‌ தேவையான அனைத்து வல்லமைகளையும்‌ அவர்‌ பெற்றிருக்‌ 
கிறார்‌ என்பதே. நமக்கு நிகழ்ந்திடும்‌ அனைத்துக்‌ காரியங்களையும்‌ - 
அவைகள்‌ சிறிதளவும்‌ நல்லவைகளாக இல்லாமலிருந்தாலும்‌ - 
அவருடைய திட்டம்‌ நமது மூலமாக நிறைவேறும்படியாக அவைகளை 
நலமாக மாற்றிப்‌ போடுவார்‌. இறையாண்மை மிக்க நம்முடைய 
தேவனுடைய சர்வவல்லமையின்‌ தரிசனத்தை நாம்‌ மீண்டும்‌ 
பெறும்போது நாம்‌ மனந்தளர்வதில்லை; தேவன்‌ நம்மைக்‌ கொன்று 
போட வேண்டுமென்று நாம்‌ கேட்பதுமில்லை. 











கிருபைக்கும்‌ கிரியைக்கும்‌ உள்ள வேறுபாட்டை எலியா மறந்து 
விட்டது அவருடைய மூன்றாவது தவறாகும்‌: ““அப்படிப்போல 
இக்காலத்திலேயும்‌ கிருபையினாலே உண்டாகும்‌ தெரிந்துகொள்ளு 
தலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அது கிருபையினாலே 





உண்டாயிருந்தால்‌ கிரியைகளினாலே உண்டாயிராது; அப்படியல்ல 
வென்றால்‌, கிருபையானது கிரியையல்லவே. அன்றியும்‌ அது கிரியை 
களினாலே உண்டாயிருந்தால்‌ அது கிருபையாயிராது; அப்படியல்ல 
வென்றால்‌, கிரியையானது கிரியையல்லவே'' (5, 6). நாம்‌ யார்‌, 
எப்படிப்பட்டவர்கள்‌, நாம்‌ என்ன செய்ய முடியும்‌ அல்லது செய்ய 
முடியாது என்பதின்‌ அடிப்படையில்‌ தேவனுடைய செயல்‌ 
அமையுமென நாம்‌ நினைத்தால்‌ மனச்சோர்வடைவோம்‌. மாறாக, 
தேவன்‌ யார்‌, எப்படிப்பட்டவர்‌, நமக்குள்ளும்‌ நம்மூலமாகவும்‌ அவர்‌ 
என்ன செய்ய முடியும்‌ என்பதின்‌ அடிப்படையில்‌ தேவனுடைய செயல்‌ 
அமைந்திருக்கிறது என்ற சரியான கருத்துக்குத்‌ திரும்புவோமானால்‌ 
நமது வெற்றி நமக்கு வந்து சேரும்‌. 

முப்புரிநூல்‌ போல, கம்பிவடங்கள்‌ போல, தனது ஆவிக்குரிய 
வாழ்க்கையானது ஆத்தும மற்றும்‌ சரீர வாழ்வு இரண்டையும்‌ பின்னிட்‌ 
பிணைந்து இருக்கிறது என்பதையும்‌ இந்தப்‌ பெரிய தீர்க்கதரிசியாகிய 
எலியா மறந்துபோனார்‌. அவர்‌ தன்னுடைய சரீரத்‌ தேவையைட்‌ 
புறக்கணித்துக்கொண்டிருந்தார்‌. முற்றிலும்‌ சோர்வடைந்த நிலையில்‌ 
உணவருந்தாமல்‌ உறக்கமில்லாமல்‌ வெகுதொலைவு சென்றுவிட்டார்‌. 
பின்னர்‌ தேவன்‌ அவருக்கு அயர்ந்த நித்திரையைக்‌ கொடுத்து, 
உணவளித்து, மீண்டும்‌ நித்திரையைக்‌ கொடுத்து பின்னர்‌ இந்த 
ஊழியத்துக்கு முழுவதுமாகத்‌ திருப்பிவிட்டார்‌ (1 இரா. 17, 18, 19). 

மீதியாயிருக்கிற உண்மையுள்ள யூதர்களைப்‌ பற்றி எலியாவுக்குத்‌ 
தேவன்‌ கூறியிருந்ததை இஸ்ரவேலுக்கான தேவனுடைய திட்டத்திற்குப்‌ 

50 


















































பவுல்‌ பொருத்துகிறார்‌. சபையின்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகால 
வரலாற்றிலும்‌, நமது நாட்களிலும்‌, அதிகம்‌ பேர்‌ இல்லையென்றாலும்‌, 
இயேசுவைத்‌ தங்களுடைய மேசியாவாக, இரட்சகராக, ஆண்டவராக 
நம்புகிற யூதர்கள்‌ இருந்தனர்‌, இருக்கின்றனர்‌. ஒரு அருமையான யூத 
நண்பனைக்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வழிநடத்தின மகிழ்ச்சியை நான்‌ பெற்றி 
ருக்கிறேன்‌. நான்‌ 1953ஆம்‌ ஆண்டுமுதல்‌ ஊழியம்செய்கிறேன்‌. பலர்‌ 
கிறிஸ்துவின்‌ விசுவாசத்திற்குள்‌ வருவதையும்‌ பார்த்திருக்கிறேன்‌. 
ஆனால்‌ பத்துக்கும்‌ குறைவான யூதர்களே இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றியதைப்‌ பார்த்தேன்‌. 














இதற்கு விளக்கத்தைப்‌ பவுல்‌ அளிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ 
பெற்றிருந்த குருட்டுத்தன்மையைக்‌ கீழ்க்கண்ட வசனத்தில்‌ பவுல்‌ 
விளக்கிக்‌ கூறுகிறார்‌: ““அப்படியானால்‌ என்ன? இஸ்ரவேலர்‌ 
தேடுகிறதை அடையாமலிருக்கிறார்கள்‌; தெரிந்துகொள்ளப்‌ 
பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள்‌; மற்றவர்கள்‌ இன்றையத்‌ 
தினம்‌ வரைக்கும்‌ கடினப்பட்டிருக்கிறார்கள்‌. கன நித்திரையின்‌ 
ஆவியையும்‌, காணாதிருக்கிற கண்களையும்‌, கேளாதிருக்கிற 
காதுகளையும்‌, தேவன்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌ என்று 
எழுதியிருக்கிறபடியாயிற்று. அன்றியும்‌, அவர்களுடைய பந்தி 
அவர்களுக்குச்‌ சுருக்கும்‌ கண்ணியும்‌ இடறுதற்கான கல்லும்‌ பதிலுக்குப்‌ 
பதிலளித்தலுமாகக்‌ கடவது; காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள்‌ 
அந்தகாரப்படக்கடவது; அவர்களுடைய முதுகை எப்போதும்‌ 
குனியப்பண்ணும்‌ என்று தாவீது சொல்லியிருக்கிறான்‌'' (11:7-10). 


பவுல்‌ எழுதுகிற ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை முன்புமிருந்தது; 
இப்போதுமிருக்கிறது. அந்தக்‌ குருட்டுத்தன்மையின்‌ ஒரு அடையாளம்‌ 
என்னவெனில்‌, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
வரையிலான தேவனுடைய வார்த்தை கூறுகிற கிருபைக்கும்‌ இரக்கத்‌ 
திற்கும்‌ எதிரிடையானது. வைதீக யூதன்‌ தேவனுடைய பிரமாணத்துக்குக்‌ 
கீழ்ப்படிந்து இரட்சிப்புப்‌ பெற அன்றும்‌ இன்றும்‌ தீர்மானித்திருந்தான்‌. 
மனித இயல்பில்‌ ஏதோவொன்று இரட்சிப்புக்குத்‌ தேவனை நம்புவதை 
மறுக்கிறது, நம்மை நாமே இரட்சித்துக்கொள்ள முடியாது என்பதை 
ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. 

















இந்த உதவியற்ற நிலையைப்‌ பற்றி இயேசுவானவர்‌ போதித்தார்‌. 
நம்மைப்‌ பரலோக ராஜ்யம்‌ கொண்டுசெல்லுகிற, பூமிக்கு உப்பாகவும்‌ 
வெளிச்சமாகவும்‌ நம்மை ஆக்குகிற, நம்முடைய நடத்தைகளைக்‌ 
கூறினார்‌: “ஆவியில்‌ எளிமை உள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌'' (மத்‌. 
5:3). அதைத்‌ தொடர்ந்து ““துயரப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌' ' 
என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. இந்த இரண்டாவது நடத்தையின்‌ பொருள்‌ 


51 








விளக்கம்‌ என்னவென்றால்‌, ஆவியில்‌ எளிமையாயிருப்பதை அறிக்கை 
செய்ய நாம்‌ கற்றுக்கொள்ளும்போது துயரப்படுகிறோம்‌. 


யூதர்களின்‌ சுயநீதி மற்றும்‌ ஆவிக்குரிய குருட்டுத்தன்‌ை 
ஆகியவைகளின்‌ மற்றொரு பரிமாணம்‌ என்னவென்றால்‌, பிரமாண 
களுக்குக்‌ கீழ்ப்படிவதாலும்‌, சரியான அல்லது நல்ல காரியங்களைச்‌ 
செய்வதாலும்‌ அவர்களுக்கு இரட்சிப்பைத்‌ தர தேவன்‌ கடனாளியா 
யிருக்கிறார்‌ என்ற அவர்களுடைய உறுதியான நம்பிக்கையாகும்‌. இந்த 
நிருபத்தின்‌ கொள்கைப்‌ பகுதியை இறுதிசெய்யும்போது ““எந்த 
மனிதனும்‌ தேவன்‌ எனக்கு இன்னகைக்‌ கொடுக்க வேண்டும்‌; ஏனெனில்‌ 
நான்‌ அவருக்கு இன்னதைச்‌ செய்திருக்கிறேன்‌ என்று கூற முடியாது'' 
என்கிறார்‌ (11:35). 


ம 
ங்‌ 














இரக்கம்‌ என்பது தேவனுடைய ஒரு குணாதிசயமாகும்‌. நாம்‌ 
பெறுவதற்குத்‌ தகுதியானதைப்‌ பெறாமல்‌ நிறுத்துவது அதுதான்‌. 
இந்நிருபத்தின்‌ முதல்‌ நான்கு அதிகாரங்களில்‌ நம்முடைய அநீதிக்குத்‌ 
தக்கதாக தேவனுடைய கோபத்தைத்‌ தவிர வேறொன்றையும்‌ பெற நமக்கு 
அருகதையில்லை என்று கூறுகிறார்‌. தேவனுடைய கோபத்துக்கும்‌ 











கண்டனத்துக்கும்‌ மறுபுறம்‌ உள்ளது தேவனுடைய கிருபையாகும்‌. 


தேவனுடைய குணாதிசயமாகிய கிருபையினால்‌ நாம்‌ பெறத்‌ 
தகுதியற்ற இரட்சிப்பை நம்மேல்‌ ஆசீர்வாதமாகப்‌ பொழிகிறார்‌. 
நம்முடைய இரட்சிப்புக்குத்‌ தேவன்‌ அவருடைய பங்கைச்‌ செய்கிறார்‌. 
அதன்மூலம்‌ ““தேவனே பாவியாகிய என்மேல்‌ கிருபையாயிரும்‌'' என்று 
ஜெபித்த ஆயக்காரனின்‌ ஜெப நிலைக்கு நம்மைக்‌ கொண்டுவர 
ஒவ்வொரு சூழ்நிலையையும்‌ பயன்படுத்துகிறார்‌ (லூக்கா 18:13). 











நாம்‌ பூமிக்கு உப்பாகவும்‌ உலகத்துக்கு வெளிச்சமாகவும்‌ ஆக 
வேண்டுமெனில்‌ பாவியின்‌ ஜெபத்தை நாம்‌ ஏறெடுக்கும்போது, இயேசு 
கற்பித்த ““பாக்கியவான்கள்‌'' பகுதியின்‌ முதல்‌ வார்த்தையைச்‌ செயல்‌ 
படுத்த வேண்டும்‌. அது: ஆவியில்‌ எளிமையாயிருப்பது. ஆவியில்‌ 
எளிமை என்பதற்கு “ஆவியில்‌ உடைந்துபோயிருப்பது'' என்று ஒரு 
மொழிபெயர்ப்பு கூறுகிறது. இந்நிலையில்‌ நான்‌ என்னும்‌ நம்முடைய 
எண்ணத்தின்‌ தீயவிளைவுகளையும்‌ தன்னிச்சையான வாழ்க்கையையும்‌ 
தேவன்‌ பயன்படுத்துகிறார்‌. உதவியற்ற நமது நிலையை அறிக்கை 
செய்யவும்‌, நம்மை நாமே இரட்சிக்க முடியாது என்று ஒப்புக்கொள்ள 
வும்‌ ஆவியில்‌ உடைந்த நிலைக்குக்‌ கொண்டுவருகிறார்‌. 





























யூதரின்‌ ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை கர்த்தருடைய இரக்கம்‌, 
கிருபை ஆகியவைகளின்‌ தேவையை மறுத்து இரட்சிப்பின்‌ வாசலை 
அவர்களுக்கு அடைத்துவிட்டது. தாங்கள்‌ எதையாவது செய்வதின்‌ 


52 





மூலம்‌ அல்லது செய்யாமலிருப்பதின்‌ மூலம்‌ இரட்சிப்பைச்‌ 
சம்பாதிக்கலாம்‌ என்ற யூதர்களைப்‌ போல ஆயிரக்கணக்கான மக்கள்‌ 
தேவனுடைய கிருபையைச்‌ சம்பாதித்துவிடலாம்‌ என்று திருப்திப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌; அதிலே தங்களை ஈடுபடுத்திக்கொள்கின்றனர்‌. 


எந்தக்‌ கேள்வியுடன்‌ இந்த அதிகாரத்தை ஆரம்பித்தாரோ அந்தக்‌ 
கேள்வியை இரண்டாம்‌ முறை வேறுவிதமாகப்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌: 
இப்படியிருக்க, விழுந்துபோகும்படிக்கா இடறினார்கள்‌ என்று 
கேட்கிறேன்‌, அப்படியல்லவே!'' (ரோமர்‌ 11:11). இந்த அதிகாரம்‌, 
இதற்கு முந்தைய இரண்டு அதிகாரங்கள்‌ ஆகியவைகளின்‌ செய்தியைப்‌ 
பதிலாகத்‌ தருகிறார்‌. பதினோராம்‌ வசனத்தின்‌ இரண்டாம்‌ பகுதியில்‌, 
ஒருநாள்‌ இஸ்ரவேல்‌ ஒரு தேசமாக மீண்டும்‌ தேவமக்களாக ஆகிவிடுவர்‌ 
என்றும்‌ தேவனுடைய தெரிந்துகொள்ளப்பட்ட மக்களை விரும்புவர்‌ 
என்றும்‌ கூறுகிறார்‌. 








மீண்டும்‌ இஸ்ரவேல்‌ ஆவிக்குரிய நிலையடையும்‌ என்று 
நம்புவதற்கு முதல்‌ காரணம்‌ புறஜாதியாரின்‌ இரட்சிப்பு இஸ்ரவேல்‌ 
மக்களின்‌ இரட்சிப்பில்‌ முடிய தேவன்‌ திட்டமிட்டிருந்தார்‌: “அவர்‌ 
களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய 
தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது'' (வச. 11). 
நடபடிகள்‌ புத்தகத்தை நன்கு அறிந்திருப்பீர்களானால்‌ பவுல்‌ எந்த 
நகரத்துக்குச்‌ சென்றாலும்‌ முதலில்‌ யூதர்களிடம்தான்‌ சென்றார்‌ என்று 
காணலாம்‌. யூதர்கள்‌ அவருடைய போதனையைத்‌ தள்ளிவிட்டபோது, 
சில நேரங்களில்‌ அவரைத்‌ துன்புறுத்தியபோது, மொத்த நகரத்தையும்‌ 
வன்முறைக்குத்‌ தூண்டி அவரைத்‌ துன்புறுத்தியபோது, புறஜாதி 
மக்களிடம்‌ சென்று சுவிசேஷச்‌ செய்தியை அவர்களுக்கு அளித்தார்‌. 
மோசே முன்னுரைத்தபடி யூதர்களக்‌ கோபப்படுத்துவதே இந்த அணுகு 
முறைக்குக்‌ காரணம்‌ என்று இந்த அதிகாரத்தில்‌ எழுதுகிறார்‌. ஏனெனில்‌ 
பக்திமிகுந்த இந்த வேற்று இனத்து மக்களின்‌ இரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு 
எரிச்சலூட்டி அவர்கள்‌ இரட்சிப்புக்கு வழிவகுக்கும்‌ என்று நம்புகிறார்‌. 











விசுவாசத்தினால்‌ நீதிமான்களாக்கப்பட்டு கிருபையினால்‌ 
தேவனை மகிமைப்படுத்தும்‌ வாழ்க்கையை வாழ்கின்ற வேற்று இனத்து 
மக்களுக்கு இந்த வார்த்தைகள்‌ எப்படி அறைகூவல்‌ விடுக்கின்றன என்று 
உணர்கிறீர்களா? பக்தியுள்ள யூதர்கள்‌ நம்மைக்‌ கண்டு எரிச்சலடையும்‌ 
படி தேவகிருபையில்‌ கிறிஸ்துவின்‌ மூலமாகத்‌ தேவனுடன்‌ அருமையான 
உறவை வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. நமது அன்பு, மகிழ்ச்சி, கிறிஸ்து 
வில்‌ சமாதானம்‌ ஆகியவைகளை அவர்கள்‌ பார்த்து ““யூதராகிய 
எங்களுக்கு இது திட்டமிடப்பட்டிருந்தது. அவருடைய தெரிந்து 
கொள்ளப்பட்ட மக்களாகிய எங்களுக்குத்‌ திட்டமிடப்பட்டிருந்ததை இந்த 

53 


























வேற்று இன மக்கள்‌ அனுபவிப்பதால்‌ நாங்கள்‌ எரிச்சலடைகிறோம்‌”' 
என்று கூற வேண்டும்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சீடர்களாகிய நம்மில்‌ எத்தனைபேர்‌ யூதர்கள்‌ 
அல்லது மற்றவர்களை எரிச்சலூட்டும்படி அப்படிப்பட்ட அருமையான 
உறவை தேவனுடன்‌ வைத்திருக்கிறோமா? நாமிருப்பதுபோல அவர்‌ 
களுமிருக்க வேண்டுமென்றால்‌, நாம்‌ பெற்றிருப்பதைத்‌ தாங்களும்‌ 
பெற்றிருக்க வேண்டுமென்ற வலுவான எண்ணம்‌ அவர்களுக்கு 
வேண்டும்‌. பக்தியுள்ள யூதர்‌ அல்லது மற்ற மனிதர்‌ மனதில்‌ அப்படிப்பட்‌। 
எண்ணத்தைத்‌ தூண்டும்படி இருக்கிற உள்ளூர்‌ சபைகள்‌ துரதிருஷ்ட 
வசமாக மிகக்‌ குறைந்ததே. ஆனால்‌ வேறுவிதமான பதிலைக்‌ கொடுக்கும்‌ 
வண்ணம்‌ உள்ள நிலை நமது சபைகளில்‌ உண்டு. யூதருக்கும்‌ நம்மை 
நோக்கிப்‌ பார்க்கும்‌ மற்ற அனைவருக்கும்‌ நாமளிக்கும்‌ சாட்சியின்‌ 
சாராம்சம்‌ என்னவென்றால்‌: நாம்‌ இருக்கிறபடி அவர்கள்‌ இருப்பதற்கு 
நம்மிடம்‌ உள்ளதை அவர்கள்‌ பெற விரும்புகிறார்களா? 





























யூதர்கள்‌ ஆவிக்குரிய வாழ்வுக்குத்‌ திரும்புவார்கள்‌ என்று 
நம்புவதற்கு இரண்டாவது காரணம்‌, அது நடக்கும்போது மொத்த 
உலகமும்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்பதே. திரும்புவது நடந்தேறுகிற 
வரையில்‌ உள்ளபடியே அந்த ஆசீர்வாதம்‌ வராது: “அவர்களுடைய 
தவறு உலகத்திற்கு ஜசுவரியமும்‌, அவர்களுடைய குறைவு புறஜாதி 
களுக்கு ஐசுவரியமுமாயிருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு 
அதிகமாய்‌ அப்படியிருக்கும்‌. புறஜாதியாராகிய உங்களுடனே 
பேசுகிறேன்‌; புறஜாதிகளுக்கு நான்‌ அப்போஸ்தலனாயிருக்கிறதினாலே 
என்‌ இனத்தாருக்குள்ளே நான்‌ வைராக்கியத்தை எழுப்பி, அவர்களில்‌ 
சிலரை இரட்சிக்க வேண்டுமென்று, என்‌ ஊழியத்தை மேன்மைப்‌ 
படுத்துகிறேன்‌. அவர்களைத்‌ தள்ளிவிடுதல்‌ உலகத்தை ஒப்புரவாக்கு 
தலாயிருக்க, அவர்களை அங்கிகரித்துக்கொள்ளுதல்‌ என்னமாயிராது; 
மரித்தோரிலிருந்து ஜீவன்‌ உண்டானது போலிருக்குமல்லவா?'' 
(12-15). 





நமது வேதாகமப்‌ பாடங்களை நடத்தும்‌ ஊழியம்‌ “அனைத்துலக 
ஒருங்கிணைக்கும்‌ ஊழியங்கள்‌'' (International Co-operating Minis- 
11128) என்று அழைக்கப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
சுவிட்சர்லாந்திலுள்ள லாசன்னேயில்‌ நடந்த “உலகைச்‌ 
சுவிசேஷமயமாக்கும்‌ பன்னாட்டுக்‌ கூட்டத்தில்‌” ' (International Congress 
for World Evangelization) நமது ஸ்தாபகர்‌-தலைவர்‌ கலந்துகொண்டார்‌. 
உலகில்‌ எந்த நாட்டில்‌ சுவிசேஷம்‌ விடுதலையோடு அறிவிக்கப்‌ 
படுகிறதோ அந்த நாடு விடுதலை பெற்ற நாடு. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தின்‌ தாக்கத்துக்குள்ளான சுதந்திர நாடுகளின்‌ கொடியைக்‌ 

















54 


காணும்போது, அவர்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. அனைத்து 
நாடுகளிலும்‌ தேவனுடைய வார்த்தை எடுத்துக்‌ கூறப்பட வேண்டும்‌ 
என்ற அவருடைய தரிசனம்‌ இந்த மாநாட்டில்தான்‌ பிறந்தது. இந்தச்‌ 
சுதந்திர நாடுகளின்‌ பிரதிநிதிகள்‌ வழங்கிய கொள்கை அறிவிக்கை நமது 
விசுவாச அறிவிக்கையுமாகும்‌. 





யூதர்கள்‌ கிறிஸ்துவை நிராகரித்துவிட்டதால்‌ அனைத்து நாடுகளும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக்‌ கேள்விப்பட்டிருக்கின்றன என்று 
கூறுவதில்‌ ஒருபொருளுண்டு. பவுல்‌ எழுதுவது என்னவென்றால்‌, 
அவ்வாறு நிராகரித்ததே அனைத்து நாடுகளும்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்‌ 
தைக்‌ கேட்பதில்‌ முடிந்ததென்றால்‌, யூதர்கள்‌ சுவிசேஷத்தை நம்பி, 
தேவனுடைய மக்களாகத்‌ தெரிந்துகொள்ளப்படுவதை விரும்பினால்‌ 
இன்னும்‌ எவ்வளவு அதிகமாக உலகம்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்று 
கூறுகிறார்‌! அதுதான்‌ மோசே, ஏசாயா, தாவீது, அப்போஸ்தலனாகிய 
பவுல்‌ ஆகியோர்‌ இணைந்து இந்த அதிகாரத்தில்‌ குறிப்பிடுகிற 
அதிசயமாகும்‌. 








யூதர்கள்‌ ஆவிக்குரிய வாழ்வுக்குத்‌ திரும்புவார்கள்‌ என்று 
நம்புவதற்கான மூன்றாவது காரணத்துக்குப்‌ பவுல்‌ இரண்டு உருவகங்‌ 
களைப்‌ பயன்படுத்துகிறார்‌: “மேலும்‌ முதற்பலனாகிய மாவானது 
பரிசுத்தமாயிருந்தால்‌, பிசைந்த மா முழுவதும்‌ பரிசுத்தமாயிருக்கும்‌; 
வேரானது பரிசுத்தமாயிருந்தால்‌ கிளைகளும்‌ பரிசுத்தமாயிருக்கும்‌'' 
(வச. 16). 


பக்தியுள்ள யூதர்களால்‌ மட்டும்தான்‌ இந்த இரண்டு உருவகங்‌ 
களையும்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. இந்த நிருபம்‌ வேற்று இன மக்களாகிய 
நாம்‌ புரிந்துகொள்ளக்‌ கடினமாயிருப்பதற்கு இது ஒரு காரணமாகும்‌. 
இந்த நிருபத்தை வாசிக்கும்போது, நான்‌ பல நேரங்களில்‌ பார்த்தது 
என்னவென்றால்‌, கிறிஸ்துவால்‌ மனமாற்றமடையும்‌ முன்னர்‌ இருந்த 
வைராக்கியமான தர்சு பட்டணத்துச்‌ சவுலைப்‌ போன்ற யூதர்களுக்கே 
பவுல்‌ இதை எழுதுகிறார்‌. 





முதல்‌ உருவகம்‌, வனாந்தரத்திலே ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
தேவனை ஆராதிக்க வேண்டுமெனக்‌ கொடுக்கப்பட்ட கட்டளைக்குச்‌ 
சம்பந்தப்பட்டது. குறிப்பாக, முதற்பலனாகிய மாவு. இந்தக்‌ 
காணிக்கையைக்‌ கர்த்தருக்குச்‌ செலுத்த நிறைய மாவு தயாரிக்கப்பட்டது. 
நிறைய மாவிலிருந்து கொஞ்சத்தை ஒரு ஆசாரியன்‌ எடுத்து முதற்‌ 
பலனைக்‌ கர்த்தருக்குச்‌ செலுத்துவான்‌. இந்த உருவகம்‌ விளக்குகிறது 
என்னவென்றால்‌ பிரித்தெடுக்கப்பட்ட கொஞ்சம்‌ மாவு பரிசுத்தமுள்ள 
தென்றால்‌ மொத்த மாவும்‌ பரிசுத்தமானதே. 





55 


இந்த உருவகத்தில்‌ முதற்பலனாகிய மாவு கோத்திரப்‌ பிதாக்களைக்‌ 
குறிக்கிறது: பரிசுத்தமாயிருந்த ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு 
ஆகியோர்‌. ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு பரிசுத்தர்களென்றால்‌, 
அவர்கள்‌ முதற்பலனாகிய மாவு என்றால்‌ (அல்லது தெரிந்துகொள்ளப்‌ 
பட்ட மக்களின்‌ பிதாக்கள்‌ என்றால்‌) ஒரு தேசமாக மக்கள்‌ அனைவரும்‌ 








பரிசுத்தர்கள்தான்‌. 

இஸ்ரவேல்‌ ஆவிக்குரிய வாழ்வுக்குத்‌ திரும்பும்‌ என்று நம்புவதற் 
கான நான்காம்‌ காரணத்துக்கு இரண்டாம்‌ உருவகம்‌ பவுலை அழைத்துச்‌ 
செல்கிறது. அது வேர்களையும்‌ கிளைகளையும்‌ பற்றியது. ஒரு யூதன்‌ 
கிறிஸ்தவனாகும்போது தன்னுடைய ஆவிக்குரிய பாரம்பரியத்தை 
அவன்‌ மாற்றிக்கொள்வதே கிடையாது. அவன்‌ ஒரு முழுமையான 
யூதனாகிறான்‌. வேற்று இன மனிதனொருவன்‌ கிறிஸ்தவனாகும்போது 
அவன்‌ ஒரு ஆவிக்குரிய யூதனாகிறான்‌. யூதர்கள்‌ காட்டொலிவக்‌ 
கிளைகளை (புறஜாதி மக்களை) தாங்குகிற வேர்களாவர்‌. வேற்று இன 
மக்கள்‌ ஒலிவ மரத்தில்‌ (யூதர்கள்‌) ஒட்டவைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 








ஒலிவ மரத்தின்‌ இயற்கையான, உண்மையான கிளைகள்‌ இந்த யூதர்கள்‌. 
அவைகள்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட மக்களைக்‌ குறிக்கிறது. 

வேற்று இன மக்களுக்கு இப்போது பவுல்‌ எழுதுகிறார்‌: ““சில 
கிளைகள்‌ முறித்துப்‌ போடப்பட்டிருக்க, காட்டொலிவ மரமாகிய நீ 
அவைகள்‌ இருந்த இடத்தில்‌ ஒட்டவைக்கப்பட்டு, ஒலிவமரத்தின்‌ 
வேருக்கும்‌ சாரத்துக்கும்‌ உடன்பங்காளியாயிருந்தாயானால்‌, நீ அந்தக்‌ 
கிளைகளுக்கு விரோதமாய்‌ பெருமைபாராட்டாதே; பெருமைபாராட்டு 
வாயானால்‌, நீ வேரைச்‌ சுமக்காமல்‌, வேர்‌ உன்னைச்‌ சுமக்கிறதென்று 
நினைத்துக்கொள்‌. நான்‌ ஓட்டவைக்கப்படுவதற்கு அந்தக்‌ கிளைகள்‌ 
முறித்துப்போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது, அவிசுவாசத்‌ 
தினாலே அவைகள்‌ முறித்துப்போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே 
நிற்கிறாய்‌; மேட்டிமைச்‌ சிந்தையாயிராமல்‌ பயந்திரு. சுபாவக்‌ கிளை 
களைத்‌ தேவன்‌ தப்பவிடாதிருக்க, உன்னையும்‌ தப்பவிட மாட்டார்‌ என்று 
எச்சரிக்கையாயிறா'' (17-21). 











மீட்கப்பட்ட புறஜாதி மக்கள்‌ கிளைகளில்‌ ஒட்டவைக்கப்பட்டிருக்‌ 
கின்றனர்‌. ஆனால்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ கிளைகளைத்‌ தாங்குகிற 
வேர்களாய்‌ இருக்கின்றனர்‌. இஸ்ரவேலின்‌ ஆவிக்குரிய திரும்புதலை 
மோசே, ஏசாயா, தாவீது ஆகியோர்‌ முன்னறிவித்தனர்‌ என்று பவுல்‌ 
தெளிவாக நம்புகிறார்‌. ஒலிவ மரங்களில்‌ ஒட்டவைக்கப்பட்‌। 








காட்டொலிவக்‌ கிளைகளைத்‌ தாங்குகிற வேர்கள்‌ ஒருநாள்‌ திரும்பி 
வராது என்று பவுலால்‌ நினைத்துக்கூடப்‌ பார்க்க முடியவில்லை. அவர்கள்‌ 
ஆவிக்குரிய வாழ்விற்குத்‌ திரும்புவதை நம்புவதற்கு இது நான்காவது 
காரணமாகும்‌. 











56 


வேதாகமம்‌ சில வேளைகளில்‌ ' “தேவனுடைய எபிரெய- கிறிஸ்தவ 
வெளிப்பாடு'' என்று கூறப்படுகிறது. வேதாகமம்‌ முதலில்‌ எபிரெய 
வெளிப்பாடாகவும்‌, பின்னர்‌ கிறிஸ்தவ வெளிப்பாடாகவும்‌ குறிப்பிடப்‌ 
பட்டபோது பழைய, புதிய ஏற்பாடுகளைக்‌ குறிப்பிடும்‌ இன்னொரு 
வகையாக அது அமைந்தது. 





சுவிசேஷங்கள்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ வாழ்க்கை, போதனை 
இவைகளுக்குச்‌ செல்லுமுன்‌ பழைய ஏற்பாட்டின்‌ முதல்‌ ஐந்து புத்தகங்கள்‌ 
அல்லது பிரமாணப்‌ புத்தகங்கள்‌ நமக்குத்‌ தேவையான, மிக முக்கியமான 
அடித்தளம்‌ என்பதை நாம்‌ உணர வேண்டும்‌. (நீங்கள்‌ பழைய 
ஏற்பாட்டின்‌ இந்தப்‌ புத்தகங்களைப்‌ படித்திராவிட்டால்‌, உங்கள்‌ படிப்பில்‌ 
உதவும்படி என்னுடைய வேதபாடங்கள்‌ 1 மற்றும்‌ 2 பாடத்தொகுப்பு 
களை வாங்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்‌) . நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டு நீதிமான்களாக நாம்‌ தீர்க்கப்பட்டிருப்பதற்கு 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிலுவை மரணம்‌ அடிப்படையாக இருந்தது, 
இருக்கிறது. 




















இயேசுவைத்‌ தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான்ஸ்நானன்‌ 
அறிமுகம்‌ செய்தார்‌. சிலுவையில்‌ இயேசு நமக்காக என்ன செய்து 
முடித்தாரோ, அதன்படி நாம்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமான்களாக்கப்‌ 
ட்டோம்‌ என்று பவுல்‌ கூறியதை அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ நிருபங்‌ 
களில்‌ போதிக்கின்றனர்‌. இவைகளுக்கான பலமான விவாதம்‌ 
யாத்திராகமம்‌, லேவியராகமம்‌ ஆகிய பிரமாணப்‌ புத்தகங்களில்‌ காணப்‌ 
டுகிறது (யோவான்‌ 1:29). இங்குதான்‌ பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ 
இரத்தம்‌ தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து எபிரெயக்‌ 
குடும்பங்களைக்‌ காக்கும்படி பாவநிவிர்த்திக்காக அல்லது மூடுதலுக்‌ 
காகச்‌ செலுத்தப்பட்டது. யெகோவாவின்‌ தூதானானவர்‌ ஆட்டுக்குட்டி 
யின்‌ இரத்தத்தைக்‌ கண்டபோது அந்தக்‌ குடும்பங்களைத்‌ தாண்டிப்‌ 
போனார்‌ (யாத்‌. 12). 



































இயேசு கைதுசெய்யப்பட்டு சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு 
முன்னர்‌ கடைசியாகப்‌ பேசினவைகள்‌, அப்போஸ்தலருடன்‌ அவர்‌ 
கடைசிப்‌ பஸ்காவை ஆசரித்து மேலறையில்‌ பேசினவைகளாகும்‌. அந்தப்‌ 
பஸ்காவைத்‌ துவங்கும்போது, தான்‌ அவர்களை மிகவும்‌ அதிகமாக 
நேசித்ததையும்‌, அவர்களோடு பஸ்காவைப்‌ புசிக்க ஆசையாயிருந்த 
தையும்‌ கூறினார்‌. ஏனென்றால்‌, அது நிறைவேறுமளவும்‌ இந்தப்‌ பரிசுத்த 
விருந்தை மீண்டும்‌ புசிப்பதில்லை என்று கூறினார்‌ (லூக்கா 22:15-16). 
இந்த வார்த்தைகளைப்‌ பேசியபின்‌, இயேசு சிலுவையில்‌ மரிக்கிற பஸ்கா 
ஆட்டுக்குட்டியாக ஆனார்‌. 











57 


ரோமருக்கு எழுதின இந்த நிருபம்‌ முழுவதிலும்‌ பவுல்‌ இரண்டு 
கருத்துக்களைக்‌ குறிப்பிடுகிறார்‌: 1) பிரமாணம்‌. 2) பிரமாணத்தின்‌ 
நிறைவேறுதல்‌. பவுலின்‌ கூற்றுப்படி மோசேயின்‌ மூலமாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட தேவனுடைய பிரமாணம்‌ சிலுவையில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
முலமாக நிறைவேறிற்று. 





நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில்‌ மரித்தார்‌ என்று 
விசுவாசிப்பதாக நாம்‌ கூறும்போது, இயேசுகிறிஸ்துவைப்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டுக்‌ கூறிய மேற்கண்ட வார்த்தைகளை நாம்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. அப்போஸ்தலர்கள்‌ எழுதிய வார்த்தை 
களிலும்‌ நமது நம்பிக்கை ஊன்ற வேண்டும்‌. அந்த நம்பிக்கைக்கான 
வலுவான ஆதாரம்‌ யாத்திராகமம்‌, லேவியராகமம்‌ ஆகிய பிரமாணப்‌ 
புத்தகங்களிலிருந்து வருகிறது. அவைகளில்‌ பலியிடப்படும்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டி எடுத்துக்‌ கூறப்பட்டு யூதர்களின்‌ வழிபாட்டில்‌ பொருத்திக்‌ 
காட்டப்படுகிறது. 














வேதாகமம்‌ “தேவனுடைய எபிரெய-கிறிஸ்தவ வெளிப்பாடு'' 
என்று கூறப்படுவதின்‌ பொருள்‌ அதுதான்‌. ஒட்டப்பட்ட கிளைகள்‌ 
இஸ்ரவேலாகிய வேர்களைத்‌ தாங்கவில்லை. ஆனால்‌ இஸ்ரவேலாகிய 
வேர்கள்‌ இந்தக்‌ கிளைகளைத்‌ தாங்குகின்றன என்று பவுல்‌ எழுதும்‌ 
போதும்‌ இதையே கூறுகிறார்‌. 


மேற்கண்ட வார்த்தைகளில்‌ வேற்று இனத்துக்‌ கிறிஸ்தவர்களைப்‌ 
பவுல்‌ குறிப்பிடும்போது, ஆபிரகாமையும்‌ ஆபிரகாமின்‌ விசுவாசத்‌ 
தையும்‌ ஒலிவ மரத்துக்கு உருவகமாகவும்‌, புறஜாதி விசுவாசிகளை 
ஒலிவ மரத்தில்‌ ஒட்டவைக்கப்பட்ட காட்டொலிவக்‌ கிளைகளுக்கு 
உருவகமாகவும்‌ கூறுகிறார்‌. ஒலிவமரத்தின்‌ சுபாவக்‌ கிளைகள்‌ 
அவிசுவாசத்தினால்‌ முறித்துப்போடப்பட்டன. முதல்‌ நூற்றாண்டிலிருந்த 
புறஜாதி மக்களின்‌ சந்ததியினவருகுப்‌ பவுல்‌ எழுதும்போது, சுபாவக்‌ 
கிளைகள்‌ அவிசுவாசத்தினால்‌ முறித்துப்‌ போடப்பட்டன என்றும்‌, 
விசுவாசத்தினாலுண்டாகும்‌ நீதியைப்‌ புறஜாதி மக்கள்‌ விசுவாசிக்க 
வில்லையென்றால்‌ அவர்களும்‌ முறித்துப்‌ போடப்படுவார்கள்‌ என்றும்‌ 
புறஜாதி விசுவாசிகளை எச்சரிக்கிறார்‌. 






































இஸ்ரவேல்‌ ஆவிக்குரிய வாழ்விற்கு மீண்டும்‌ திரும்புவதை 
நம்புவதற்கு ஐந்தாவது காரணம்‌ இந்த வசனங்களில்‌ காணப்படுகிறது: 
ஆகையால்‌, தேவனுடைய தயவையும்‌ கண்டிப்பையும்‌ பார்‌; 
விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும்‌, உன்னிடத்திலே தயவையும்‌ 
காண்பித்தார்‌; அந்தத்‌ தயவிலே நிலைத்திருப்பாயானால்‌ உனக்குத்‌ தயவு 
கிடைக்கும்‌; நிலைத்திராவிட்டால்‌ நீயும்‌ வெட்டுண்டுபோவாய்‌. 


58 








அன்றியும்‌, அவர்கள்‌ அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால்‌ 
அவர்களும்‌ ஒட்டவைக்கப்படுவார்கள்‌, அவர்களை மறுபடியும்‌ 
ஒட்டவைக்கிறதற்குத்‌ தேவன்‌ வல்லவராயிருக்கிறாரே. சுபாவத்தின்படி 
காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு, சுபாவத்திற்கு 
விரோதமாய்‌ நல்ல ஒலிவமரத்திலே ஒட்டவைக்கப்பட்டிருந்தால்‌, 
சுபாவக்‌ கிளைகளாகிய அவர்கள்‌ தங்கள்‌ சுய ஒலிவமரத்திலே ஒட்ட 
வைக்கப்படுவது அதிக நிச்சயமல்லவா?'' (22-24). 


இஸ்ரவேல்‌ ஆவிக்குரிய வாழ்வுக்கு மீண்டும்‌ ஒருநாள்‌ திரும்பும்‌ 
என்ற நம்பிக்கைக்குப்‌ பவுல்‌ கூறும்‌ முதல்‌ காரணத்தைப்‌ புரிந்துகொள்ள 
பழைய ஏற்பாட்டு ஆராதனை பலிமுறைகளில்‌ கற்றறிந்த ஒரு பக்தியுள்ள 
யூதனுடைய எண்ணங்களைப்‌ புரிந்துகொள்வது அவசியமாயிருக்கிறது 
என்று கூறினேன்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசன போதனையை நம்புவதற்கான 
இறுதிக்‌ காரணத்தைப்‌ புரிந்துகொள்ள கனிதரும்‌ மரங்களை வளர்ப்பது 
குறித்து நாம்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
என்னுடைய நல்ல நண்பர்‌ ஒருவர்‌ அத்தொழில்‌ செய்பவராதலால்‌ 
அவரிடமிருந்து நான்‌ கற்றுக்கொள்ள முடிந்தது. நெக்டேரைன்‌ (Nectar- 
ine - இதைத்‌ தேன்பழம்‌ என்றும்‌ கூறுவதுண்டு) கிளையைப்‌ பீச்‌ (Peach) 
ரத்தில்‌ ஒட்டவைத்தால்‌, அந்தக்‌ கிளை பீச்‌ கனியைத்‌ தராது. பீச்‌ 
னியைவிட நெக்டேரைன்‌ கனியைத்‌ தான்‌ கொடுக்கும்‌. ஏனெனில்‌ 
ளைகள்‌ அவ்வாறு ஒட்டவைக்கப்படும்போது கனிதருவது 
ரத்தினாலல்ல, கிளையினாலேயே தீர்மானிக்கப்படுகிறது. 

















ட ௩9௭௦ 


ஆகவேதான்‌ ““சுபாவத்திற்கு விரோதமாய்‌'' (அதாவது, 
இயற்கைக்கு மாறாக) என்ற வார்த்தைகளை மேற்கண்ட பகுதியில்‌ பவுல்‌ 
யன்படுத்துகிறார்‌. இந்த உருவகத்தின்மூலம்‌ புறஜாதி மக்களுக்குப்‌ 
வுல்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: ““புறஜாதி மக்களாக நீங்கள்‌ காட்டொலிவ 
மரத்திலிருந்து வெட்டப்பட்டு, வளர்ந்த கனிதரும்‌ ஒலிவ மரத்தில்‌ 
காட்டொலிவக்‌ கிளைகளாக ஒட்டவைக்கப்பட்டீர்கள்‌. கொடி, சூம்பிப்‌ 
போன, கசப்பான பயனற்ற கனிகளைத்தான்‌ நீங்கள்‌ கொடுக்க இயலும்‌. 
ஆனால்‌ சுபாவத்திற்கு விரோதமாய்‌ (அதாவது, இயற்கைக்கு மாறாக) 
பரிசுத்த ஆவியின்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்ட கனியைக்‌ கொடுக்கிறீர்‌ 
கள்‌! காட்டொலிவக்‌ கிளைகளிலிருந்து உங்களைப்போல்‌ புது 
சிருஷ்டியைத்‌ தேவன்‌ உருவாக்க முடியமென்றால்‌, சுபாவக்‌ கிளைகள்‌ 
ஆபிரகாமின்‌ பிள்ளைகளாக ஒலிவமரத்தில்‌ ஒட்ட வைக்கப்பட்டால்‌ 
அவர்‌ நிச்சயமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட கனிகளை அவர்களிட 
மிருந்து உருவாக்க முடியும்‌, உருவாக்குவார்‌. 






































இப்பொழுது நாம்‌ எபிரெய-கிறிஸ்தவ வெளிப்பாட்டைப்‌ பற்றிச்‌ 
சிந்திக்கவில்லை. ஆனால்‌ இருபது நூற்றாண்டுகளுக்கு மேலாக சிதைந்து 
59 


போன உறவுகளைக்‌ கொண்டிருக்கும்‌ இரண்டு தனித்தனியான எபிரெய 
மக்களை, கிறிஸ்தவ மக்களைச்‌ சிந்தித்துக்கொண்டிருக்கிறோம்‌. 
பலவிதமான கலாச்சாரங்களின்படி வாழ்பவர்கள்‌ ஆண்டுமுழுவதும்‌ 
பொதுவான காரியங்களைப்‌ பரிமாறிக்கொள்ளாத உறவினர்கள்‌, 
சிறப்பான விடுமுறை விழாக்களில்‌ சந்தித்துக்கொள்வார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சபையும்‌, யூத மக்களும்‌ அருகருகே கூடவே 
வாழ்ந்தாலும்‌ எப்போதாவது சந்தித்துக்கொள்ளும்‌ உறவினர்கள்போல 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அந்த உறவு ஏதோ போலிருப்பதையும்‌, 
உறவுகொள்ள இயலாததாயிருக்கிறதென்றும்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. 





அப்போஸ்தலனாகிய பவுலின்‌ கருத்தைவிட அல்லது 
தீர்க்கதரிசனத்தைவிட இது பெரியது என்று நாம்‌ உணர வேண்டும்‌. தான்‌ 
நேசிக்கிற இஸ்ரவேலுக்காக மோசே, ஏசாயா, தாவீது ஆகியோரின்‌ 
தீர்க்கதரிசங்கள்மேல்‌ பவுல்‌ தனது நம்பிக்கையை அதிகமாக வைக்கிறார்‌ 
என்பது நினைவிலிருக்கட்டும்‌. சகரியா (8:20-23; 13:6) போன்ற மற்றத்‌ 
கீர்க்கதரிசிகளையும்‌ பவுல்‌ மேற்கோள்‌ காட்டியிருக்கக்கூடும்‌. 
முக்கியமாக, ஏசாயாவை விடுத்து, மற்ற தீர்க்கதரிசிகளைக்‌ காட்டிலும்‌ 
மேசியாவைப்‌ பற்றிச்‌ சகரியா அதிகமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
கூறியிருக்கிறார்‌. 














இஸ்ரவேல்‌ ஆவிக்குரிய வாழ்வுக்கு மீண்டும்‌ திரும்பும்‌ என்ற 
பவுலின்‌ நம்பிக்கையின்‌ இறுதிக்‌ காரணம்‌, கடந்தகால, நிகழ்கால, எதிர்‌ 
காலக்‌ கோணங்களைக்‌ கொண்டது. நம்புகிற யூதர்களை ஒலிவமரத்தில்‌ 
மீண்டும்‌ தேவன்‌ ஒட்டவைப்பார்‌ என்று பவுல்‌ எழுதும்போது, இயேசு 
கிறிஸ்துவின்‌ சபையின்‌ ஆரம்ப உறுப்பினர்கள்‌ யூதர்கள்‌ என்பதை நாம்‌ 
மறந்துவிடக்‌ கூடாது. 











பெந்தெகொஸ்தே நாளில்‌ மூவாயிரம்‌ பேர்‌ மனம்‌ மாறியதை 
நடபடிகள்‌ புத்தகத்தில்‌ வாசிக்கிறோம்‌. அதைத்‌ தொடர்ந்துவந்த நாட்களில்‌ 
வாரந்தோறும்‌ ஆயிரக்கணக்கானோர்‌ மாறினர்‌ என்று வாசிக்கிறோம்‌. 











தொடர்ந்து வாசிக்கும்போது, புதிய ஏற்பாட்டு சபையில்‌ “ஆயிரக்‌ 
கணக்கானோர்‌'' என்ற வார்த்தை ““திரளானோர்‌'' என்ற வார்த்தையாக 
மாறுகிறது. பின்னர்‌, திரளான மக்கள்‌ என்ற பெயரால்‌ சபை வர்ணிக்கப்‌ 
படுகிறது. ஆயிரக்கணக்கான, திரளான விசுவாசிகள்‌ யூதர்கள்‌ என்பதை 
மறந்துவிடக்கூடாது! 


யூதன்‌ ஒருவன்‌ இயேசுவைத்‌ தன்னுடைய மேசியாவாக, 
இரட்சகராக, ஆண்டவராக அறிக்கையிட்டால்‌ அதை அசாதரணமாகக்‌ 
காண்கிறோம்‌. ஒரு யூதன்‌ இன்று மேசியாவை நம்பும்‌ யூதனாக மாறுவது 
சாதாரண காரியமல்ல. இயேசுவைத்‌ தங்கள்‌ இரட்சகராக, ஆண்டவராக 


60 


நம்புவது அவர்களுக்கு மிகவும்‌ கடினமானது. இன்றும்‌ யூதர்களிடம்‌ 
உள்ள குருட்டுத்தன்மையின்‌ விளைவுதான்‌ அது. ஆனாலும்‌ அது 
இயலாத ஒன்றல்ல. வேற்று இனத்தான்‌ ஒருவன்‌ விசுவாசத்தினால்‌ 
நீதிமானாக்கப்பட்டு மீண்டும்‌ பிறக்கிறான்‌ என்று கூறிப்‌ பேதுருவைத்‌ 
திருப்திசெய்யும்‌ முன்னர்‌. நடபடிகளின்‌ புத்தகம்‌ பத்தாவது அதிகாரத்தில்‌ 
இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாட்டைக்‌ கர்த்தர்‌ பேதுருவுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. அதே வெளிப்பாட்டை மூன்றுமுறை திரும்பக்‌ 
கொடுக்கிறார்‌. 








நடபடிகளின்‌ புத்தகத்தை நாம்‌ வாசிக்கும்போது பத்தாம்‌ அதிகாரம 
வரையில்‌ நாம்‌ வாசிக்கும்‌ விசுவாசிகள்‌ அனைவரும்‌ யூதர்களே. 
சபையின்‌ முதல்‌ தலைமுறையில்‌ பூதர்கள்‌, புறஜாதி மக்கள்‌ இருவருமே 
இயேசுகிறிஸ்துவின்‌ பக்தியுள்ள சீடர்களாயிருந்தனர்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய ஒற்றுமையை அல்லது கிறிஸ்துவுக்குள்‌ ஒருமையைக்‌ 
காத்துக்கொண்டனர்‌. அந்தியோகியா சபை போன்ற சில சபைகளில்‌ 
ஒன்றாய்‌ வசித்து, ஒன்றாய்‌ உணவருந்தினர்‌ (கலா. 2:11-14). 
மோசேயிடமிருந்து தாங்கள்‌ பெற்றுக்கொண்ட அநேக உணவுப்‌ 
பிரமாணங்களை யூதர்கள்‌ கடுமையாகக்‌ கடைப்பிடித்தனர்‌. ஆனால்‌ 
புறஜாதிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ அவ்வாறு கடைப்பிடிக்கவில்லை. ஆகவே இந்த 
வேற்றுமைகளைச்‌ சீர்ப்படுத்த முதல்‌ சபைக்‌ குழு கூட்டப்பட வேண்டிய 
தாயிற்று (அப்‌. 15:22-29). 




















அக்குழுவின்‌ முடிவு என்னவென்றால்‌: புறஜாதி மக்களில்‌ ஒருவன்‌ 
இயேசுவின்‌ சீடனாகிவிட்டால்‌ அவன்‌ ஒரு யூதனைப்‌ போல வாழ 
வேண்டியதில்லை. ஏனெனில்‌ அவனுடைய ஆண்டவரும்‌ இரட்சகரு 
மாகிய இயேசு ஒரு யூத மேசியா. கலாத்தியருக்குப்‌ பவுல்‌ இதை 
எழுதியது வியப்பைத்‌ தரும்‌ - கிறிஸ்துவில்‌ சரியான விசுவாசம்‌ வைத்து 
அவரைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ ஆவிக்குரிய யூதர்கள்‌ அல்லது 
ஆபிரகாமின்‌ பிள்ளைகள்‌ ஆவார்கள்‌; ஏனெனில்‌ அவர்கள்‌ 
ஆபிரகாமின்‌ விசுவாச்ததைப்‌ போன்ற விசுவாசம்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
(கலா. 3:29). 











ஒரு யூதன்‌ இயேசுவின்‌ சீடனானபோது அவன்‌ யூதன்‌ என்ற 
அடையாளத்தையோ அல்லது உணவுப்‌ பிரமாணங்கள்‌ போன்ற யூதப்‌ 
ழக்க வழக்கங்களையோ துறந்துவிடத்‌ தேவையில்லை. புறஜாதிக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ ஆவிக்குரிய யூதராகக்‌ கருதப்படும்போது, இந்த 
மேசியாவை நம்பும்‌ யூதர்கள்‌ - முழுமைபெற்ற யூதர்களாகக்‌ கருதப்‌ 
டுகிறார்கள்‌. இந்த அப்போஸ்தலனுக்குத்‌ தேவன்‌ கொடுத்த சிறப்பான 
வெளிப்பாட்டை இந்தச்‌ சிறப்பான அதிகாரம்‌ பதிவுசெய்கிறது. 























61 


வேதாகமத்திலுள்ள பெரியதொரு வேடிக்கை (irony) 


இதுவரை நாம்‌ பார்த்த வசனங்களில்‌, வேதாகமத்தில்‌ உள்ள பெரிய 
வேடிக்கை, புதிர்களில்‌ இஸ்ரவேலும்‌ ஒன்று என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. 
தேவனைத்‌ தேடுவதில்‌ தங்கள்‌ சுயநீதியை நம்பித்‌ தொடர்ந்து முயற்சி 
செய்த ஆபிரகாமின்‌ சந்ததியினர்‌ தேவனைக்‌ காணவில்லை. தங்கள்‌ 
சொந்த மதத்தினாலும்‌, வைராக்கியமுள்ள சுயமுயற்சியினாலும்‌ 
உருவான தங்களுடைய சுயநீதியில்‌ தேவனைக்‌ காணலாம்‌ என்று 
அவர்கள்‌ நம்பியதாலும்‌, இன்னும்‌ நம்புவதாலும்‌ தாங்கள்‌ தேடுகிற 
தேவனை அவர்கள்‌ காணவில்லை. 








இஸ்ரவேல்‌ ஆவிக்குரிய வாழ்வுக்குத்‌ திரும்பிவருவதைப்‌ பவுல்‌ 
நம்புவதற்கான ஐந்து காரணங்களைக்‌ கூறுவதற்கு அவர்‌ வேதாகமத்‌ 
தையும்‌ பகுத்தறிவையும்‌ பயன்படுத்துகிறார்‌. அந்த இரகசியம்‌ அல்லது 
அற்புதம்‌ எவ்வாறு நிகழப்போகிறது என்று வேதாகமத்திலிருந்து 
விவரிக்கிறார்‌. ஒன்பதாம்‌, பத்தாம்‌ அதிகாரங்களிலும்‌, பதினோராம்‌ 
அதிகாரத்தின்‌ முதல்‌ இருபத்துநான்கு வசனங்களிலும்‌ பவுல்‌ எழுதிய 
அனைத்துமே இனி அவர்‌ நம்முடன்‌ பகிர்ந்துகொள்ளப்‌ போகிற 
செய்திகளுக்கு ஒரு ஆயத்தமாகும்‌. அவர்‌ எழுதுகிறார்‌: ““மேலும்‌, 
சகோதரரே, நீங்கள்‌ உங்களையே புத்திமான்க௧ளென்று எண்ணாதபடிக்கு 
ஒரு இரகசியத்தை நீங்கள்‌ அறிய வேண்டுமென்றிருக்கிறேன்‌, 
அதென்னவெனில்‌ புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும்‌ வரைக்கும்‌ 
இஸ்ரவேலில்‌ ஒரு பங்குக்குக்‌ கடினமான மனதுண்டாயிருக்கும்‌. இந்தப்‌ 
பிரகாரம்‌ இஸ்ரவேலரெல்லாரும்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌. மீட்கிறவர்‌ 
சீயோனிலிருந்து வந்து, அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார்‌ 
என்றும்‌, நான்‌ அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான்‌ 
அவர்களோடு செய்யும்‌ உடன்படிக்கை என்றும்‌ எழுதியிருக்கிறது” 
(ஏசாயா 59:20, 21). 











““சுவிசேஷத்தைக்‌ குறித்து அவர்கள்‌ உங்கள்‌ நிமித்தம்‌ பகைஞரா 
யிருக்கிறார்கள்‌; தெரிந்துகொள்ளுதலைக்‌ குறித்து அவர்கள்‌ பிதாக்களி 
னிமித்தம்‌ அன்புகூரப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
கிருபைவரங்களும்‌, அவர்களை அழைத்த அழைப்பும்‌ மாறாத 
வைகளே'' (ரோமர்‌ 11:25-29). 





இஸ்ரவேல்‌ சுவிசேஷத்தை நிராகரிக்கும்‌ முறையை ஒரு இரகசியம்‌ 
என்று இவ்வதிகாரத்தின்‌ முதல்‌ வசனத்தில்‌ கூறுகிறார்‌. சர்வ வல்லமை 
பொருந்திய தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால்‌ 
மாத்திரமே அற்புதம்‌ நடக்கச்‌ சாத்தியமுண்டு என்பதை வேதாகமத்தில்‌ 
நாம்‌ காணும்‌ இரகசியம்‌ என்ற வார்த்தை விவரிக்கிறது. சாதாரண வழி 


62 


முறைகள்‌ ஒருவேதாகம இரகசியத்தை/அற்புதத்தைக்‌ கூற இயலாது. 
காட்சிகளின்‌ பின்னால்‌ தேவன்‌ என்ன செய்கிறார்‌ என்று மனிதன்‌ கூர்ந்து 


நோக்கிப்‌ பார்க்க முடியாது. ஏனெனில்‌ அற்புத நிக 


செய்கிறார்‌. இந்த இரகசியம்‌/நிகழ்வு இயற்கைக்கு அ 
இது நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லையென்ற 


ழ்வுகளைத்‌ தேவன்‌ 
ப்பாற்பட்ட நிகழ்வு. 
ரால்‌ தேவன்‌ என்ன 








செய்கிறாரென்று ஒருபோதும்‌ நம்மால்‌ புரிந்துகொள்ள முடியாது. 


இறுதியில்‌ வெளிப்படுத்தப்படப்‌ போகிற இஸ்ரவேலைக்‌ குறித்த 
இரகசியத்தைப்‌ பவுலும்‌ பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
முன்னுரைக்கின்றனர்‌. அந்த இரகசியம்‌ இஸ்ரவேல்‌ ஒரு தேசமாக 
ஆவிக்குரிய வாழ்விற்குத்‌ திரும்பும்‌ என்பதாகும்‌. இரகசியம்‌ என்ற 
வார்த்தையை வேதாகமம்‌ பயன்படுத்தும்‌ இரண்டு முறைகளிலும்‌ அந்தத்‌ 
திரும்புதலை ஒரு இரகசியம்‌ என்று கூறுவது சரியாக இருக்கிறது. 


இந்த இரகசியத்தின்‌ முதல்‌ பரிமாணம்‌ சுவிசேஷத்திற்கு 
அவர்களுடைய எதிர்ப்பு. எப்போதாவது ஒரு யூதனுக்கு நீங்கள்‌ வாய்‌ 
மொழியாகச்‌ சுவிசேஷத்தைக்‌ கூற நீங்கள்‌ முற்பட்டிருப்பீர்களானால்‌ 
சுவிசேஷத்திற்கு அவர்களுடைய எதிர்ப்பை நீங்கள்‌ நேரிடியாகவே 
பார்த்திருக்கக்‌ கூடும்‌. சுவிசேஷத்திற்கு அவர்களுடைய எதிர்ப்பு பவுலின்‌ 
கூற்றுப்படி ஒரு இரகசியமாகும்‌. இஸ்ரவேலுக்கு ஆவிக்குரிய குருட்டுத்‌ 
தன்மையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில்‌ தேவன்‌ அனுமதித்‌ 
திருக்கிறார்‌. தேவனுடைய இந்த இரகசியச்‌ செயலினால்‌ யூதர்கள்‌ 









































சுவிசேஷத்தைப்‌ பொதுவாக எதிர்க்கிறார்கள்‌. 





தங்களைத்‌ தாங்களே இரட்சித்துக்கொள்ளப்‌ பல நூற்றாண்டுகளாக 
அவர்கள்‌ எடுத்த முயற்சி அவர்கள்‌ நம்பிக்கையைக்‌ குறைத்திருக்கும்‌ 
என்று நாம்‌ நினைக்கக்‌ கூடும்‌. அவர்களுடைய பாவத்திற்கு 
அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அசைச்‌ செய்யாமல்‌ நிறுத்தி 
வைத்திருக்கும்‌ தேவனுடைய இரக்கத்தைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ளவும்‌ 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌ என்றும்‌ நாம்‌ நினைக்கக்‌ கூடும்‌. தேவன்‌ 
எவ்வாறு தமது கிருபையை அவர்கள்மேல்‌ பொழிந்து கிறிஸ்துவுக்குள்‌ 
அவர்களைப்‌ புதிய சிருஷ்டிகளாக்கும்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்ட 
வல்லமையைக்‌ கொடுக்கிறார்‌ என்பதையும்‌, அவர்கள்‌ என்ன செய்து 
கொள்ள முடியவில்லையோ அதை அவர்‌ அவர்களுக்குள்ளும்‌ 
அவர்கள்‌ மூலமாயும்‌ எவ்வாறு செய்கிறார்‌ என்பதையும்‌ கேட்க 
ஆர்வமாயிருப்பார்கள்‌ எனவும்‌ நாம்‌ நினைக்கக்‌ கூடும்‌. 





























பவுல்‌ தனது வெற்றியைக்‌ கிறிஸ்துவின்‌ மூலம்‌ கண்டடைந்தார்‌. 
அந்த வெற்றியை அவருடைய வாழ்க்கை மற்றும்‌ விசுவாசப்‌ பயணத்தில்‌ 
காட்டும்படி உயிர்த்தெழுந்த, ஜீவிக்கிற கிறிஸ்துவின்‌ இயற்கைக்கு 
அப்பாற்பட்ட குறுக்கட்டை அவருடைய வாழ்க்கையில்‌ தேவன்‌ 


63 





வைத்தார்‌. ரோமருக்கு எழுதிய நிருபத்தில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ 
இறையியலைக்‌ கற்றுமுடிக்கக்‌ குறைந்தது மூன்று ஆண்டுகள்‌ அவரை 
அரபி தேசத்துக்குக்‌ கொண்டுசென்றார்‌ (கலா. 1:1-2:10). 

இந்தக்‌ குறுக்கீட்டுக்கான அவசியத்தையும்‌ அதன்‌ விளைவுகளை 
யும்‌ ஏழாம்‌, எட்டாம்‌ அதிகாரங்களை வாசிக்கும்போது நாமறியலாம்‌. 
பாவத்துடன்‌ அவர்‌ நடத்திய போராட்டத்தையும்‌ அவரது நீதியையும்‌ 
பற்றி மறைக்காமல்‌ உண்மையாக எழுதியிருக்கிறார்‌. எந்த யூதருக்காக 
இந்த நிருபம்‌ முழுவதிலும்‌ அவ்வளவு பாரப்படுகின்றாரோ அந்த 
யூதர்கள்‌ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவைச்‌ சந்தித்ததினால்‌ பவுல்‌ பெற்ற 
பாக்கியங்களைப்‌ பெறவில்லை. 

















ஆவிக்குரிய விழிப்புணர்வு வருமென்று பவுல்‌ நிச்சயமாக நம்பி 
னாலும்‌, தேவன்‌ யூதர்கள்மேல்‌ வைத்த குருட்டுத்தனத்தையும்‌ பவுல்‌ 
வலியறுத்துகிறார்‌. அந்தக்‌ குருட்டுத்தனத்தைப்‌ பற்றி மூன்று கருத்துக்‌ 
களைப்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. முதலாவது, புறஜாதி மக்களின்‌ நிறைவுவரை 
இந்தக்‌ குருட்டுத்தன்மை ஒரு பகுதியாக இருக்கும்‌. இதன்‌ பொருள்‌ 
என்னவென்றால்‌ நான்‌ பலமுறை கூறியிருப்பதுபோல எல்லா 
யூதர்களும்‌ இந்தக்‌ குருட்டுத்தனத்தை அனுபவிக்க மாட்டார்கள்‌. 


இரண்டாவது, இந்தக்‌ குருட்டுத்தனம்‌ குறிப்பிட்ட காலம்‌ வரையில்‌ 
தானிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ ஆவிக்குரிய வாழ்வுக்குத்‌ திரும்பும்‌ என்ற 
பவுலின்‌ முன்னுரைப்புக்கு ஏற்ப இக்குருட்டுத்தன்மையும்‌, சுவிசேஷத்‌ 
கிற்கு எதிர்ப்பும்‌ யூதர்களிடம்‌ என்றென்றுமாய்‌ இராது என்று 
எழுதுகிறார்‌. இருபது நூற்றாண்டுகளாக அவை இருந்துவிட்டாலும்‌ 
புறஜாதியாரின்‌ நிறைவு உண்டாகும்‌ வரைக்கும்‌ (வச. 25) என்று அவர்‌ 
எழுதும்போது புறஜாதி மக்களில்‌ எத்தனைபேர்‌ மாறுவார்கள்‌ என்ற 
எண்ணிக்கையை அவர்‌ கூறவில்லை. ““நிறைவு'' என்ற வார்த்தை இந்த 
அதிகாரத்தின்‌ 12ஆம்‌ வசனத்தில்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே 
யூதர்களின்‌ நிறைவுக்கு அது கூறப்பட்டிருக்கிறது: “அவர்களுடைய 
தவறு உலகத்திற்கு ஜசுவரியமும்‌, அவர்களுடைய குறைவு புறஜாதி 
களுக்கு ஜசுவரியமுமாயிருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு 
அதிகமாய்‌ அப்படியிருக்கும்‌.” 


















































இந்த வீழ்ச்சியும்‌ தோல்வியும்‌ கிறிஸ்துவுக்கு நாற்பதாண்டு 
களுக்குப்‌ பிறகு ரோம இராணுவத்தால்‌ எருசலேம்‌ அழிக்கப்பட்டதைக்‌ 
கூறுகிறது. யூதர்களின்‌ ஆராதனை முறைகள்‌ அந்த நிகழ்வுக்குப்‌ பின்‌ 
மாற்றப்பட்டது. அந்த நிகழ்வு அவர்களை உலகின்‌ பல நாடுகளுக்குச்‌ 
சிதறடித்த பிறகு, அவர்களுடைய வரலாறு முழுவதிலும்‌ தேவ 
ஆராதனையில்‌ முன்பு தேவனுடன்‌ எப்படிப்பட்ட உறவைக்‌ கொண்டி 
ருந்தார்களோ, அதேபோன்ற உறவைப்‌ பின்னர்‌ ஒருபோதும்‌ அவர்கள்‌ 


64 

















பெற்றிருக்கவில்லை. அவர்களுடைய நிறைவைப்‌ பவுல்‌ கூறும்போது 
அவர்களுடைய ஆவிக்குரிய நிறைவைக்‌ குறிப்பிடுகிறார்‌. புறஜாதி 
மக்களின்‌ நிறைவு என்று அவர்‌ குறிப்பிடும்போது, அந்த வார்த்தையை 
அதே பொருளில்‌ பயன்படுத்துகிறார்‌. யூதர்களின்‌ ஆவிக்குரிய குருட்டுத்‌ 
தனத்தின்‌ கால முடிவை அது குறிப்பிடுகிறது. 


இது உற்சாகப்படுத்துவதாகவும்‌ அறைகூவல்‌ விடுப்பதாகவும்‌ 
இருக்கிறது. இந்த முன்னுரைத்தலின்‌ முக்கியத்துவம்‌ என்னவெனில்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ புறஜாதி மக்கள்‌ சபை ஆவிக்குரிய நிறைவைப்‌ 
பெறும்போது, அது யூதர்களிடம்‌ பொறாமையைத்‌ தூண்டி, '“அது 
எங்கள்‌ அனுபவமாக இருக்க வேண்டும்‌'' என்று அவர்களைக்‌ கூற 
வைக்கும்‌. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சபையின்‌ ஆவிக்குரிய 
நிறைவால்‌ பூதர்களின்‌ அந்தக்‌ குருட்டுத்தன்மை மேற்கொள்ளப்படுகிறது 
என்பதற்கு மிகக்‌ குறைவான சபை வரலாறே உண்டு. அற்புதத்திற்கு 
நேரெதிரான உதாரணங்களால்‌ சபை வரலாறு நிரப்பப்பட்டிருக்கிறது. 
சிலுவைப்போர்களில்‌ போர்வீரர்கள்‌ கிறிஸ்துவின்‌ நாமத்தில்‌ 
யூதர்களைக்‌ கொலைசெய்தனர்‌. 








பவுல்‌ மற்றும்‌ பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிகளின்‌ தீர்க்க 
தரிசனங்கள்‌ இரண்டு பரிமாணங்களைக்‌ கொண்டவை. இஸ்ரவேலின்‌ 
ஆவிக்குரிய திரும்புதல்‌ ஒன்று; சபையின்‌ ஆவிக்குரிய நிறைவில்‌ 
எழுப்புதல்‌, இன்னொன்று. இஸ்ரவேலுக்கு தேவன்‌ அனுமதித்த 
ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை இதன்மூலம்‌ ஒரு முடிவுக்கு வருவதை 
இது குறிக்கும்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனத்தின்படி யூதரின்‌ நிறைவு புதுப்பிக்‌ 
கப்பட்ட, எழுப்புதல்‌ பெற்ற சபையைத்‌ தொடர்ந்து வரும்‌. 











இந்த இருபரிமாண தீர்க்கதரிசனங்களின்‌ சில அடையாளங்கள்‌ 
இன்று நிறைவேறிக்‌ கொண்டிருப்பதை நாம்‌ காணத்‌ துவக்கி 
யிருக்கிறோம்‌. இரண்டு வருடங்களாக இருபத்துக்கு மேற்பட்டவர்களும்‌ 
அவர்களது மனைவிமார்களும்‌, என்னுடனும்‌ என்‌ மனைவியுடனும்‌ 
சேர்ந்து ஒரு யூதரையும்‌ அவர்‌ மனைவியையும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வழி 
நடத்தியிருக்கிறோம்‌. அவர்‌ மேசியாவின்‌ ஆலயமொன்றை ஆரம்பித்து, 
பல யூதர்கள்‌ கிறிஸ்துவைத்‌ தங்கள்‌ மேசியாவாக (கிறிஸ்துவாக), 
இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்படி வழிநடத்தியிருக்கிறார்‌. 











இந்த யூதத்‌ தம்பதியினர்‌ விசுவாசிகளானார்கள்‌. ஏனெனில்‌ 

அவர்களை விசுவாசத்திற்குள்‌ நடத்திய இயேசுவினுடைய பக்தியுள்ள 

மக்களின்‌ மேலுள்ள தேவ அன்பையும்‌, அவர்களின்‌ வாழ்க்கையையும்‌, 

தேவனுடைய ஆவிக்குரிய மெய்மையையும்‌ கண்டுகொண்டனர்‌. 

குறைந்தபட்சம்‌ ஆறு முறையாவது இது நிகழ்வதை நான்‌ ஒரு 

போதகராகப்‌ பார்த்திருக்கிறேன்‌. பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகளுடன்‌ 
65 








சேர்ந்து பவுல்‌ முன்னுரைக்கும்‌ இவைகள்‌ ஏதோ சில யூதர்கள்‌ கிறிஸ்து 
வின்‌ விசுவாசத்திற்குள்‌ வருவதை மாத்திரம்‌ குறிப்பதல்ல என்று 
நம்புகிறேன்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ யூத மக்கள்‌ ஒரு தேசமாகத்‌ 
தேவனிடமும்‌ கிறிஸ்துவினிடமும திரும்புவதைப்‌ பற்றியதாகும்‌. 
தீர்க்கதரிசி இவ்வாறு எழுதுகிறார்‌: '“மீட்பர்‌ சீயோனுக்கும்‌, 
யாக்கோபிலே மீறுதலைவிட்டுத்‌ திரும்புகிறவர்களுக்கும்‌, வருவார்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌.... இது எனக்கு அவர்களோடிருக்கும்‌ என்‌ 
உடன்படிக்கையென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌'' (ஏசாயா 59:20-21). 
எரேமியா இன்னும்‌ விளக்கமாக இதை எழுதுகிறார்‌: ““அந்த நாட்களுக்‌ 
குப்‌ பிற்பாடு, நான்‌ இஸ்ரவேல்‌ குடும்பத்தோடே பண்ணப்‌ போகிற 
உடன்படிக்கையாவது; நான்‌ என்‌ நியாயப்பிரமாணத்தை அவர்கள்‌ 
உள்ளத்திலே வைத்து, அதை அவர்கள்‌ இருதயத்திலே எழுதி, நான்‌ 
அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ என்‌ ஜனமாயிருப்பார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இனி ஒருவன்‌ தன்‌ அயலானையும்‌, 
ஒருவன்‌ தன்‌ சகோதரனையும்‌ நோக்கி: கர்த்தரை அறிந்துகொள்‌ என்று 
போதிப்பதில்லை; அவர்களில்‌ சிறியவன்‌ முதல்‌ பெரியவன்‌ மட்டும்‌ 
எல்லாரும்‌ என்னை அறிந்துகொள்வார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ அவர்கள்‌ அக்கிரமத்தை மன்னித்து, அவர்கள்‌ 
பாவங்களை இனி நினையாதிருப்பேன்‌'' (எரே. 31:33, 34). 


யூதரைக்‌ குறித்து இரண்டு காரியங்களை நினைவில்‌ கொள்ளும்படி 
பவுல்‌ விரும்புகிறார்‌: தேவன்‌ அவர்களை நேசிக்கிறார்‌; தேவன்‌ அவர்‌ 
களைக்‌ கைவிடவில்லை. ஏனெனில்‌ தேவனுடைய அழைப்பும்‌ கிருபை 
வரங்களும்‌ மாறாதவைகள்‌. ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இந்தக்‌ 
கேள்விகளைப்‌ பவுல்‌ கேட்டிருக்கிறார்‌: “தேவன்‌ விட்டுவிட்டாரோ?'' 
அல்லது “தேவன்‌ தம்முடைய ஜனங்களைத்‌ தள்ளிவிட்டாரோ?'' இந்த 
மூன்று அதிகாரங்களிலும்‌ அவருடைய உறுதியான பதில்‌ ““இல்லை”' 
என்பதே. ““சுவிசேஷத்தைக்‌ குறித்து அவர்கள்‌ உங்கள்நிமித்தம்‌ பகை 
ஞராயிருக்கிறார்கள்‌; தெரிந்துகொள்ளுதலைக்‌ குறித்து அவர்கள்‌ 
பிதாக்களினிமித்தம்‌ அன்புகூரப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌'' (11:28) 
என்பதை புறஜாதி மக்கள்‌ சபை தெரிந்துகொள்ள வேண்டுமெனப்‌ பவுல்‌ 
விரும்புகிறார்‌. வேறுவிதமாகக்‌ கூறினால்‌, இன்று அவர்கள்‌ சுவிசேஷத்‌ 
துக்கு விரோதிகளாக இருக்கக்‌ கூடும்‌; ஆனால்‌ தேவன்‌ அவர்களை 
நேசிக்கிறார்‌, அவர்களுடன்‌ அவர்‌ தம்முடைய கிரியைகளை முடித்து 
விடவில்லை. 

















உலகம்‌ கிறிஸ்துவை அறியும்படி, இஸ்ரவேலுக்கு எரிச்சலுண்‌ 
டாக்கும்‌ அணுகுமுறையை அவர்‌ முன்னுரைத்து எழுதுகிறார்‌: “ஆதலால்‌ 
நீங்கள்‌ முற்காலத்திலே தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாதிருந்து, இப்பொழுது 
66 








அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம்பெற்றிருக்கிறது 
போல்‌, அவர்களும்‌ இப்பொழுது கீழ்ப்படியாமலிருந்தும்‌, பின்பு 
உங்களுக்குக்‌ கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம்பெறுவார்கள்‌. எல்லார்‌ 
மேலும்‌ இரக்கமாயிருக்கத்‌ தக்கதாக, தேவன்‌ எல்லாரையும்‌ கீழ்ப்படி 
யாமைக்குள்ளே அடைத்துப்‌ போட்டார்‌'' (30, 31, 32). 





ஏசாயாவிலிருந்து மேற்கோள்‌ காட்டிப்‌ பவுல்‌ இந்த மூன்று 
அதிகாரங்களை முடிக்கிறார்‌. இந்த நிருபத்தின்‌ முதல்‌ வார்த்தையிலிருந்து 
எழுதப்பட்ட, குறிப்பாக, இஸ்ரவேலைப்‌ பற்றி எழுதப்பட்ட ஒவ்வொன்‌ 
றுக்கும்‌ இந்த முடிவு ஆசீர்வாதமாக இருக்கிறது: “ஆ! தேவனுடைய 
ஐசுவரியம்‌, ஞானம்‌,அறிவு என்பவைகளின்‌ ஆழம்‌ எவ்வளவாயிருக்‌ 
கிறது! அவருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ அளவிடப்படாதவைகள்‌, 
அவருடைய வழிகள்‌ ஆராயப்படாதவைகள்‌! கர்த்தருடைய சிந்தையை 
அறிந்தவன்‌ யார்‌? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன்‌ யார்‌? 
தனக்குப்‌ பதில்‌ கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஓன்றைக்‌ 
கொடுத்தவன்‌ யார்‌? சகலமும்‌ அவராலும்‌ அவர்மூலமாயும்‌ அவருக்‌ 
காகவும்‌ இருக்கிறது; அவருக்கே என்றென்றைக்கும்‌ மகிமையுண்டாவ 
தாக. ஆமென்‌'' (33-36). 





இந்த முடிவான ஆசீர்வாத வசனங்களை ஏசாயாவிடமிருந்து 
பவுல்‌ வாங்கி எழுதுவது சில வினாக்களை எழுப்புகிறது. தேவனுக்கு 
எவ்வளவு தெரியும்‌? அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய 
வேண்டுமெனத்‌ தேவனுக்குத்‌ தெரியுமா? தேவனுடய சிந்தை யாருக்‌ 
காவது தெரியுமா? தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளைத்‌ தேடிப்‌ பார்த்து, 
புரிந்துகொள்ள அல்லது கேள்வியெழுப்ப இயலுமா? தேவனுக்கு 
ஆலோசகராக இருக்கத்‌ தகுதிபெற்ற யாராவது ஒருவர்‌ உண்டா? 
யாருக்காவது எதையாவது திருப்பித்தர தேவன்‌ கடன்பட்டவரா? 
தேவனைத்‌ தங்களுக்குக்‌ கடனாளியாக வைத்திருக்கும்படி அவருக்கு 
எவரேனும்‌ ஏதாவது அப்படிச்‌ செய்திருக்கிறார்களா? 











இந்த வினாக்களுக்கான விடைகள்‌ வேடிக்கையானவை என்பது 
வெளிப்படை. இறையியல்‌ குறித்த போதனைகள்‌ அடங்கிய இந்தக்‌ 
கடைசி மூன்று அதிகாரங்களில்‌ பல பிரச்சினைகளை அலசியபிறகு, இந்த 
வினாக்களும்‌ அதன்‌ விடைகளும்‌ சரியானவகளே. தேவனுக்கு எல்லாம்‌ 
தெரியும்‌. ஞானம்‌ என்பது நாமறிந்ததைச்‌ செயல்படுத்துவதாக 
இருப்பதால்‌ தேவனுக்குத்‌ தாம்‌ தெரிந்திருப்பதை வைத்து என்ன செய்ய 
வேண்டும்‌ என்பது நன்றாகத்‌ தெரியும்‌. அவருடைய நியாயத்தீர்ப்பும்‌, 
செயல்பாடுகளும்‌ அவருடைய முடிவில்லாத அறிவு, பூரணம்‌, ஞானம்‌ 
ஆகியவைகளின்‌ வெளிப்பாடாதலால்‌ அவருடைய செயல்பாடுகளை 
வினவுவது என்பது நினைத்துப்‌ பார்க்கமுடியாத ஒன்றாகும்‌. எவருக்கும்‌ 
தேவன்‌ யாதொன்றுக்கும்‌ கடன்பட்டவரல்ல. 


67 
































இந்த நிருபத்தில்‌ பவுல்‌ எழுதின அனைத்துக்‌ காரியங்களுக்கும்‌ 
முடிவு ஆசீர்வாதம்‌ கூறுகிற வேளைக்கு இது நம்மை ஆயத்தப்படுத்து 
கிறது. நிருபம்‌ முழுவதையும்‌ யோசித்துப்‌ பாருங்கள்‌. குறிப்பாக, 
தேவனுடைய இறையாண்மை அல்லது மேலாண்மை என்ற கருத்தைப்‌ 
பற்றி எட்டாம்‌ அதிகாரத்திலும்‌ கடைசி மூன்று அதிகாரங்களிலும்‌ 
கூறியிருப்பதை இந்த ஆசீர்வாதத்தை வாசிக்கும்போது யோசித்துப்‌ 
பாருங்கள்‌: ''சகலமும்‌ அவராலும்‌ அவர்மூலமாயும்‌ அவருக்காகவும்‌ 
இருக்கிறது; அவருக்கே என்றென்றைக்கும்‌ மகிமையுண்டாவதாக. 
ஆமென்‌'' (11:36). 




















தேவன்‌ சகலத்திற்கும்‌ மூலாதாரம்‌ என்றும்‌, சகலத்திற்கும்‌ 
பின்னிருக்கிற வல்லமை என்றும்‌, சகலத்தின்‌ நோக்கமும்‌ அவருடைய 
மகிமை என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. ஆசீர்வாதத்தில்‌ ''சகலமும்‌'' என்ற 
வார்த்தையைப்‌ பவுல்‌ பயன்படுத்தியபோது, இந்த நிருபத்தில்‌, குறிப்பாக, 
கடைசி மூன்று அதிகாரங்களுக்கு அழைத்துச்‌ சென்ற எட்டாம்‌ அதிகாரத்‌ 
தில்‌ கூறியிருப்பவைகளுக்கு தேவனே மூலாதாரம்‌ என்றும்‌, 
பின்னிருக்கும்‌ வல்லமை என்றும்‌, அவருடைய மகிமையே நோக்கம்‌ 
என்றும்‌ விளக்குகிறார்‌. 





இந்த ஆசீர்வாதம்‌ நம்மனைவருக்கும்‌ வாழ்க்கையை விளக்கும்‌ 
அருட்பணி அறிக்கையாகும்‌. ஆகவே முன்னுரிமைகளைச்‌ சரியாகக்‌ 
குறித்துக்கொள்ள வேண்டும்‌. ஏனெனில்‌, நமது நேரம்‌, வலிமை, தாலந்து, 
மற்ற மூலாதாரங்கள்‌ இவைகளைக்‌ குறித்து தேவனுக்குக்‌ கணக்குக்‌ 
கொடுக்க வேண்டிய கண்காணிகளாக நாம்‌ இருக்கிறோம்‌. தேவனுடைய 
ஈடுபாடில்லாத எந்தவொன்றிலும்‌ நாம்‌ நேரத்தைச்‌ செலவிடக்‌ கூடாது 
என்று தீர்மானிக்க வேண்டும்‌. ஒரு அருட்பணி இலக்கின்‌ பின்னால்‌ 
தேவவல்லமை இருக்கிறது என்று நாம்‌ அறிந்தாலொழிய அதில்‌ நாம்‌ 
ஈடுபடக்கூடாது. வாழ்நாட்கள்‌ மிகக்‌ குறைவானவை; அருமையானவை. 
ஆகவே தேவனுடைய மகிமையை நோக்கமாகக்‌ கொள்ளாத செயல்‌ 
பாடுகளில்‌ ஈடுபடக்கூடாது. 





ரோமாபுரியிலுள்ள விசுவாசிகளுக்குப்‌ பவுல்‌ இந்த நிருபத்தை 
எழுதியபோது இல்லாத அதிகாரப்‌ பிரிவுகளை நாம்‌ பொருட்படுத்த 
வேண்டியதில்லை என்று நான்‌ பலமுறை கூறியிருக்கிறேன்‌. இப்படி 
அதிகாரம்‌ அதிகாரமாகப்‌ பிரிக்கும்‌ முறை 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
ஏற்பட்டது. பவுலின்‌ எழுச்சிமிக்க தர்க்கங்களையும்‌, எண்ண ஓட்டங்‌ 
களையும்‌ அவைகள்‌ அடிக்கடி குறுக்கிடுகின்றன. பதினோராம்‌ 
அதிகாரத்தை முடித்துப்‌ பன்னிரெண்டாம்‌ அதிகாரத்தைத்‌ துவக்கும்‌ 
போது, “அப்படியிருக்க சகோதரரே'' என்று ஆரம்பிப்பதால்‌ இது 
உண்மையாயிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில்‌ அவருடைய நிருபங்களில்‌ 























68 





ஏற்படுத்தப்பட்டிருக்கும்‌ இந்த அதிகாரங்களின்‌ பிரிவுகள்‌ அவருடைய 
எண்ண ஓட்டங்களை அதிகமாகப்‌ பாதிக்கின்றன. 








ஏசாயாவிடமிருந்து பவுல்‌ வாங்கின ஆசீர்வாத வசனங்களைத்‌ 
தொடர்ந்து இந்த வசனங்கள்‌ வருகின்றன: அப்படியிருக்க, சகோதரரே, 
நீங்கள்‌ உங்கள்‌ சரீரங்களைப்‌ பரிசுத்தமும்‌ தேவனுக்குப்‌ பிரயமுமான 
ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய 
இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்ளுகிறேன்‌; 
இதுவே நீங்கள்‌ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தரியாமல்‌, தேவனுடைய நன்மையும்‌ 
பிரியமும்‌ பரிபூரணமுமான சித்தம்‌ இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, 
உங்கள்‌ மனம்‌ புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்‌'' (12:1,2). 


புதிய ஏற்பாட்டை ஒழுங்குபடுத்தியவர்கள்‌ அதிகாரங்களின்‌ 
பிரிவை ஏற்படுத்தினார்கள்‌. பவுலின்‌ நிருபங்கள்‌ இரண்டு அம்சங்களைக்‌ 
கொண்டவை. எப்போதும்‌ போதனைப்‌ பகுதியும்‌, பிறகு செயல்படுத்தும்‌ 
பகுதியும்‌ இருக்கும்‌. '“அப்படியிருக்க'' என்று கூறியிருப்பது அவருடைய 
மகத்தான ஆசீர்வாதத்திற்குப்‌ பொருத்தமானது, தர்க்கரீதியானது, 
அறிவுபூர்வமானது. 








தேவனுக்குச்‌ சகலமும்‌ தெரியும்‌; அவர்‌ பூரண ஞானமுள்ளவர்‌; 
அவருடைய செயல்பாடுகளெல்லாம்‌ பூரண ஞானம்‌, அறிவின்‌ 
பாற்பட்டவைகள்‌. மனித ஆலோசனை அவருக்குத்‌ தேவையில்லை. 
ஒருவனுக்கும்‌ ஒன்றுக்கும்‌ அவர்‌ கடன்படவில்லை. சகலத்திற்கும்‌ 
தேவன்‌ மூலாதாரம்‌ என்றால்‌, சகலத்திற்கும்‌ பின்னாலிருக்கிற வல்லமை 
அவருடையது என்றால்‌, சகலமும்‌ அவருடைய மகிமைக்காக என்றால்‌, 
அப்படிப்பட்ட தேவனுக்கு நமது வாழ்வை நிபந்தனையின்றி ஒப்புக்‌ 
கொடுப்பது அறிவுசார்ந்ததும்‌, தர்க்கரீதியானதும்‌, முடிவானதும்‌ ஆகும்‌. 


இந்த நிருபத்தின்‌ பதினோராம்‌ அதிகாரத்தின்‌ இறுதியில்‌ 
தன்னுடைய போதனைப்‌ பகுதியை முடித்துவிட்டு, நிருபத்தில்‌ செயல்‌ 
படுத்தும்‌ பகுதியைத்‌ துவக்கும்போது ''அப்படியிருக்க'' என்பதைத்‌ 
தொடர்ந்து பவுலின்‌ வலிமையான வேண்டுகோள்‌ வருகிறது. 
அவருடை.ய அனைத்துப்‌ போதனைகளையும்‌ புரிந்துகொண்டவர்‌ 
களுக்கு அந்த வேண்டுகோள்‌ விடப்படுகிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
கரங்களை உயர்த்தி தேவனுடைய நன்மையான, ஏற்புடைய, பரிபூரண 
சித்தத்திற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. 

முதலாம்‌ அதிகாரம்‌ முதல்‌ அவர்‌ எழுதியவைகளை ஒட்டிய இந்த 
நிபந்தனையற்ற ஒப்புக்கொடுத்தல்‌ தேவனுக்கேற்கும்‌ புத்தியுள்ள 
ஆராதனை அல்லது செயல்பாடு என்று பவுல்‌ கூறுகிறார்‌. இயேசுவே 


69 




















ஆண்டவர்‌ என்று இருதயத்தில்‌ விசுவாசித்து, தாங்கள்‌ விசுவாசிப்பதை 
வாயினால்‌ அறிக்கைசெய்பவர்களின்‌ பகுத்தறிவுள்ள, புத்தியுள்ள 
ஆராதனை இது. இயேசுவைக்‌ கர்த்தர்‌ என்று அறிக்கைசெய்யும்‌ 
இன்னொரு முறை இது. 

இந்தச்‌ செயல்பாட்டின்‌ முக்கியத்துவத்தைப்‌ பவுல்‌ இப்படிக்‌ 
கூறுகிறார்‌: இயேசுகிறிஸ்து உங்களுக்கு ஏதாவது ஒன்றானால்‌, அவர்‌ 
உங்களுக்கு எல்லாமேதான்‌; ஏனெனில்‌ இயேசுகிறிஸ்துவே எல்லாம்‌ 
என்றாகும்வரை இயேசுகிறிஸ்து உங்களுக்கு ஒன்றுமில்லை. இங்கு நான்‌ 
எழுதியிருப்பதையெல்லாம்‌ நீங்கள்‌ விசுவாசித்தால்‌, நிபந்தனையின்றிக்‌ 
கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள்‌. பிறகு, நான்‌ என்‌ 
ஆவிக்குரிய பயணைத்‌ துவங்கியபோது தொடுத்த கேள்வியைக்‌ 
கேளுங்கள்‌: “ஆண்டவரே, நான்‌ என்ன செய்யச்‌ சித்தமாயிருக்கிறீர்‌?' 
(அப்‌.9:6). 


இயேசுவை இரட்சகர்‌ என்று அறிக்கைசெய்யும்‌ ஆயிரக்கணக்கான 
விசுவாசிகள்‌ உண்டு. ஆனால்‌ “இயேசுவே ஆண்டவர்‌'' என்று தங்கள்‌ 
விசுவாசப்‌ பயணத்தின்‌ பிற்பகுதியில்‌ அறிக்கைசெய்யலாம்‌ அல்லது 
செய்யாமலிருக்கலாம்‌ என்று நம்புகிறார்கள்‌. சுவிசேஷங்களை அல்லது 
அப்போஸ்தலர்களின்‌ நிருபங்களைத்‌ திறந்தமனதோடு படித்தால்‌ 
இயேசுவைக்‌ கர்த்தரென்று அறிக்கைசெய்ய வேண்டும்‌ என்றும்‌, பிறகு 
இரட்சகராக நம்பிக்கை கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ முடிவெடுக்க 
வேண்டிவரும்‌. பலருக்கு இரட்சகர்‌ வேண்டும்‌; ஆனால்‌ தங்களை 
முழுவதுமாக ஒப்புவித்துவிட ஆண்டவர்‌ தேவையில்லை. 



































இயேசுவை நம்முடைய இரட்சகராக மட்டும்‌ ஒப்புக்கொள்ளும்படி 
நாம்‌ அறிவுறுத்தப்படவுமில்லை. அப்போஸ்தலருடைய நிருபங்கள்‌ 
நமக்குக்‌ கூறுவதென்னவென்றால்‌, பிரியமானவருக்குள்‌ நாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படும்படியாக தேவன்‌ தம்முடைய குமாரனைக்‌ கொடுத்தார்‌ 
என்பதாகும்‌ (எபே. 1:6). “இயேசுவை இரட்சகராக மட்டும்‌'' ஏற்றுக்‌ 
கொள்ளுபவர்கள்‌ இந்நிருபத்தில்‌ செயல்பாட்டுப்‌ பகுதியில்‌ 
கூறப்பட்டுள்ள பவுலின்‌ அறிவுரையைக்‌ கவனமாகப்‌ பரிசீலனை செய்ய 
வேண்டும்‌. 














இதை இரட்சிப்புக்கு நாம்‌ பொருத்திப்‌ பார்க்கும்போது இன்னொரு 
கேள்வி மேலெழுகிறது. அது, “இயேசுவின்‌ மரணம்‌, உயிர்த்தெழுதலை 
நமது இரட்சிப்புக்கு இருதயத்தில்‌ விசுவாசிப்பதை எவ்வாறு வாயினால்‌ 
அறிக்கைசெய்கிறோம்‌?'' என்பது. பொதுக்‌ கூட்டமொன்றில்‌ 
சுவிசேஷகர்‌ கொடுக்கும்‌ இசைவான அழைப்புக்கு நாங்கள்‌ கையை 
உயர்த்துகிறோம்‌ என்று பரவலான பதில்‌ கொடுக்கப்படுகிறது. 
தேவனுடைய கிருபையாலும்‌, வல்லமையினாலும்‌, அபிஷேகம்‌ பெற்ற 


70 

















சுவிசேஷகர்களின்‌ போதனையினாலும்‌ பல்லாயிரக்கணக்கானோர்‌ 
இவ்வாறு செயல்படுகிறார்கள்‌. பவுல்‌ கூறுவதைச்‌ சரியான முறையில்‌ 
செயல்படுத்துவதாக அது இருக்கிறது. ஆனால்‌ இந்தப்போதனையைச்‌ 
செயல்படுத்தும்‌ வழி இது ஒன்றுமட்டுமில்லை. 


ஆண்டவர்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு நிபந்தனையின்றி நம்மை 
ஒப்புக்கொடுக்கும்போது ஆவிக்குரிய குறிக்கப்பட்ட நாளும்‌ நேரமும்‌ 
நமக்குண்டு. சுயத்துக்கு மரிக்கவும்‌ ''ஜீவனுள்ள பலியாக'' அவருக்கென 
வாழவும்‌ விருப்பமுள்ளவர்களாய்‌, இயேசுவை நமது இரட்சகராக நாம்‌ 
நம்பி, அவரை நமது ஆண்டவராக முடிசூட்ட வேண்டும்‌. 














குறிப்பாக நமது சரீரங்களைப்‌ பவுல்‌ குறிப்பிட்டு, ஜீவபலியாக 
அவைகளைத்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுப்பதைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. 
ழைய ஏற்பாட்டு யூத முறைமையின்படி, தேவனுக்குச்‌ செலுத்தப்பட்ட 
மிருக பலிகளில்‌ மிருகங்கள்‌ பலியிடும்போது இறந்துபோகின்றன. ஜீவ 
லி என்பது தேவனுக்கும்‌, கிறிஸ்துவுக்கும்‌ மரிப்பதற்கு விருப்பம்‌ 
மட்டுமல்ல, தேவனுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
வாழ்வதற்கும்‌ விடுக்கப்பட்ட அறைகூவலாயிருக்கிறது. இந்த ஜீவபலி 
சரியான புத்தியுள்ள ஆராதனை என்று வர்ணிக்கப்படுகிறது. நிபந்தனை 
யற்றதும்‌ முழுவதுமான இந்த ஒப்பளிப்பு தேவனுக்கு ஏற்றதாயிருக்கிறது 
என்று பவுல்‌ கூறுகிறார்‌. இதற்குக்‌ குறைவான ஒன்றும்‌ தேவனுக்கு 
ஏற்புடையாக இல்லை என்று இது அர்த்தப்படுகிறது. 

முழுமையாக ஒப்புக்கொடுக்கும்படி நமக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள 
அழைப்பு நடைமுறைக்கு ஏற்றதேயாகும்‌. நாம்‌ சொல்லுவதை நடை 
முறைக்குக்‌ கொண்டுவரும்படி பவுல்‌ எப்போதுமே அழைப்பு 
விடுக்கிறார்‌. சரீரத்தில்‌ வாய்‌ இருக்கிறது; வாய்‌ இருக்கிற சரீரத்தை 
ஒப்புக்கொடுக்கும்படி இது அறைகூவல்‌ விடுக்கிறது. கடைப்பிடிக்க 
வேண்டிய அறிவுரைகள்‌ அநேகம்‌ உண்டு. நாம்‌ வாழுகிற இந்த உலகின்‌ 
மதிப்பீடுகளுக்கும்‌ நெறிமுறைகளுக்கும்‌ உடன்பட்டு வாழ்வதில்லை 
என்ற உறுதி நமக்கு வேண்டும்‌. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படிக்‌ கூறுகிறது: 
“உலகம்‌ தன்னுடைய அச்சுக்குள்‌ நம்மைத்‌ திணித்துக்கொள்ள நாம்‌ 
அணுமதிக்கக்‌ கூடாது'' (ஜே. பி. பிலிப்ஸ்‌). 









































இந்த எதிர்மறையான அறிவுரையுடன்‌ ““மறுரூபமாகும்படி'' 
நமக்குக்‌ கூறப்படுகிறது. நம்மை நாமே மறுரூபமாக்கிக்கொள்ளும்படி 
கூறப்படவில்லை. பவுல்‌ கூறுகிற மாற்றங்களை நாமே செய்யும்படி 
வேதாகமம்‌ நமக்குக்‌ கூறவில்லை. தங்களைத்‌ தாங்களே மாற்றிக்கொள்ள 
முனைகிற தேவனுடைய மக்களை எரேமியா தீர்க்கதரிசி உள்ளபடியே 
நையாண்டி செய்கிறார்‌. இந்தக்‌ கேள்வியை அவர்‌ கேட்கிறார்‌: ''நீ உன்‌ 
வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய்‌ விலகிப்‌ போகிறது என்ன? 

71 








எத்தியோப்பியன்‌ தன்‌ தோலையும்‌, சிவங்கிதன்‌ புள்ளிகளையும்‌ மாற்றக்‌ 
கூடுமோ? கூடுமானால்‌ தீமைசெய்யப்‌ பழகின நீங்களும்‌ நன்மை 
செய்யக்‌ கூடும்‌'' (எரே. 2:36; 13:23). 


தேவன்‌ தங்களை மாற்றுவதற்கு ஏதுவாகச்‌ சில நிபந்தனைகளை 
ஏற்றுக்கொள்ளும்படி தீர்க்கதரிசிகளும்‌ அப்போஸ்தலர்களும்‌ 
தேவனுடைய மக்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள்‌, அவர்களை உற்சாகப்‌ 
படுத்துகிறார்கள்‌. நாம்‌ மறுபடியும்‌ பிறக்க வேண்டுமென்று நிக்கொதே 
முவுக்கு இயேசுவானவர்‌ அறிவுரை கூறினார்‌ (யோவான்‌ 3:3-5). 
ஒருவன்‌ பிறக்கும்போது ஒன்றும்‌ செய்யாததுபோல, ஆவிக்குரிய 
பிறப்பும்‌ அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே. அது நமக்குள்‌ தானே 
நடைபெறும்‌ ஏதோ ஒன்று. இந்த அனுபவம்‌ தேவனுடைய கிரியை 
என்றும்‌, நாம்‌ ''தேவனால்‌'' பிறந்தவர்கள்‌ என்றும்‌ நாம்‌ வாசிக்கிறோம்‌ 
(யோவான்‌ 1:12, 13; 2 கொரி. 5:17, 18; 3:18). மறுபடியும்‌ பிறந்தவர்‌ 
களுடைய வாழ்க்கையில்‌ காணப்படும்‌ மாற்றங்களை நாமாகவே 
கொண்டுவர முடியாது. 





ரோமருக்குப்‌ பவுல்‌ எழுதிய நிருபத்தின்‌ இந்த மூன்றாவது 
விளக்கவுரை நூலை முடிக்கும்போது உங்களிடம்‌ இவைகளைக்‌ கேட்க 
நான்‌ விரும்புகிறேன்‌: “உங்களுக்கு ஆவிக்குரிய காலக்கெடு 
இருக்கிறதா? இயேசுவை உங்கள்‌ வாழ்க்கையின்‌ ஆண்டவர்‌ என்று 
அறிக்கைசெய்திருக்கிறீர்களா? இயேசுகிறிஸ்துவை உங்கள்‌ இரட்சகராக 
ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நிபந்தனையின்றி உங்களை ஒப்புக்‌ 
கொடுத்து “ஆண்டவரே, நான்‌ என்ன செய்யச்‌ சித்தமாயிருக்கிறீர்‌? 
என்று கேட்டிருக்கிறீர்களா?' உங்கள்‌ இல்லத்தில்‌ அல்லது வேறொரு 
இடத்தில்‌ தனிமையில்‌ இதைச்‌ செய்யலாம்‌." 














இந்த விசுவாசத்தில்‌ நிற்க நீங்கள்‌ உறுதிசெய்தால்‌ எங்களோடு 
தொடர்புகொள்ளுங்கள்‌. உங்களுக்குப்‌ பயன்தரும்‌ புத்தகங்களை 
அனுப்பிவைப்போம்‌. உங்களை நீங்கள்‌ ஒப்புக்கொடுத்திருப்பீர்‌ 
களானால்‌ ''நீங்கள்‌ ஜீவபலியாக இருக்கிறீர்களா?'' என்று உங்களிடம்‌ 
கேட்கிறேன்‌. ''பாவத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌ இருப்பவர்கள்‌ அதிலிருந்து 
விடுதலைபெற்று தேவனுடைய கிருபையைப்‌ பெறும்படி, அவர்களுக்குச்‌ 
சுவிசேஷத்தைக்‌ கூறும்‌ ஊழியத்தில்‌ தேவனோடு நீங்கள்‌ பங்கு 
பெறுகிறீர்களா? இல்லையென்றால்‌ ஏன்‌ இல்லை?'' 





























ட- 


ரோமாபுரியாருக்குப்‌ பவுல்‌ எழுதிய நிருபத்தின்‌ வசன 
வசனமான விளக்கவுரை அடுத்த புத்தகத்துடன்‌ முடிவடைகிறது. அந்த 
புத்தகத்தையும்‌ தவறாது பெற்றுப்‌ பயனடையுங்கள்‌. 





LT: 





72 


